அழியா அழகு 


க. வா. ஜகந்நாதன்‌ 


அமுத நிலையம்‌ லிமிடெட்‌ 
71/42, இராயப்பேட்டை ஹைரோடு 
'சென்னை-14 


உரிமை பதிவு 


அமுதம்‌--258 
முதற்பதிப்பு: ஜுன்‌ 1959, 
இரண்டாம்‌ பதிப்பு : ஏப்ரல்‌, 1978. 


விலை ரூ. 750. 


உரிமை : வி. என்‌, சாரிடீஸ்‌ 


அச்சிட்டோர்‌ ॥.. ப தன்ம மம 
மெட்ரோபாலிடன்‌ பிரிண்டர்ஸ்‌, சென்னை-2. 


முகவுரை 


வேற எதனையும்‌ எண்ணாமல்‌ தமிழின்பம்‌ ஒன்‌. 
றனையே எண்ணி இலக்கியக்‌ கடலீல்‌ புகுபவர்களுக்குகீ 
கம்பராமாயணம்‌ அமுதத்தைப்‌ போல இனிப்பது, **கம்பு 
பா மாலையாலே நரருக்கன்‌ றமுதம்‌ சந்தான்‌'' என்று 
கம்பனைப்‌ பாராட்டியவர்‌ உண்டு, கிறிஸ்தவ அன்பர்களும்‌ 
இஸ்லாமிய சகோதரர்களும்‌ கம்யூனிஸ்டுக்‌ கட்சியின ரும்‌ 
கம்பராமாயணத்தில்‌ இன்பம்‌ காணுஇருர்கள்‌, காரைக்‌ 
குடியில்‌ ஆண்டுதோறும்‌ ஈடைபெறும்‌ கம்பன்‌ விழாவுக்குப்‌ 
போனவர்கள்‌ இந்த உண்மையை அறிதல்‌ கூடும்‌. வேற்று 
மதத்தினரும்‌ கடவுளைப்‌ பற்றிக்‌ கவலைப்படாத கட்சி 
யினரும்‌ இதை இராமாயணமாகப்‌ பார்ப்பதில்லை ; தமிழ்ச்‌ 
சுவைப்‌ பிழம்பாகக்‌ காணுகிறார்கள்‌, அவர்கள்‌ இராம 
பக்தர்கள்‌ அல்லர்‌; தமிழ்ப்‌ பக்தர்கள்‌, அவர்களுக்கே 
இன்பம்‌ தருவதென்றால்‌ இதை இராமபிரான்‌ கதையாகம்‌ 
பக்தியோடு படிப்பவர்களுக்குப்‌ பின்னும்‌ இன்பம்‌ கூடுத 
லாகவே உண்டாகும்‌ என்பதைச்‌ சொல்லவும்‌ வேண்டுமா? 

கமிழ்சாட்டில்‌ எந்த ஊருக்காவது ஒருவன்‌ சென்று, 
“நான்‌ தமிழ்‌ படித்தவன்‌'" என்றால்‌, அங்குள்ளவர்கள்‌, 
*-ஏங்கே, கம்பராமாயணத்தில்‌ ஒரு பாட்டுக்குப்‌ பொருள்‌ 
சொல்லுங்கள்‌'” என்பார்கள்‌, கம்பராமாயணம்‌ படிக 
காதவன்‌ புலவன்‌ அல்லன்‌ என்பது அவர்கள்‌ கொள்கைஃ 
கம்பராமாயணத்தை காள்‌ கணக்காக மாதக்கணக்காகப்‌ 
பிரசங்கம்‌ செய்து பொருளீட்டி. இனிது வாழ்ந்தவர்கள்‌ 
பலர்‌, ப 

. இருபதாவது நூற்றாண்டில்‌ ஆங்கில அறிவு பெற்‌ 
௮.தன்‌ பயனாகப்‌ புலவர்களும்‌ அறிஞர்களும்‌ கம்பன்‌ கவிதை 


[ப 


யைப்‌ புதிய ஆராய்ச்சிக்‌ கண்கொண்டு சோதித்தார்கள்‌... 
தமிழ்க்‌ கண்ணோடு பார்த்தவர்களுக்கும்‌ பக்திக்‌ கண்‌ 
கொண்டு பார்தீதவர்களுகீகும்‌ ௮து போற்றி இன்புறச்‌ 
தக்க காவியமாகச்‌ தோன்றியது போலவே, ஆராய்ச்சிக்‌ 
கண்கொண்டு பார்த தவர்களுக்கும்‌ அது சிறந்த சுவையும்‌ 
பாத்திரப்‌ படைப்பும்‌ கட்டுக்கோப்பும்‌ உடைய காவிய 
மணியாகத்‌ தோன்றியது; மேல்‌ நாட்டு ஆராய்ச்சச்‌ சூத்தி 
ரங்களைக்‌ கொண்டு எடைபோட்டுப்‌ பார்த்து மகிழ்ந்து, 
மாககளுககுத்‌ தங்கள்‌ பாணியிலே கம்பன்‌ கவிதைக்‌ திறத்தை 
எடுததுச்‌ சொல்லவும்‌ எழுதவும்‌ பலர்‌ தலைப்பட்டார்கள்‌. 
அமரர்‌ வ. வே. ௪. ஐயரவர்கள்‌ கம்பனையும்‌ ஹோம 
ரையும்‌ தாந்தேயையும்‌ விர்ஜிலையும்‌ ஷேச்ஸ்பியரையும்‌ 
மில்டனையும்‌ ஒரே சங்கப்‌ பலகையில்‌ வைத்து ஒப்பு கோக்‌ 
இனார்‌. சில இடங்களில்‌ கம்பன்‌ எட்டின கொம்பை மற்ற 
வர்கள்‌ எட்ட முடியவில்லை என்று கண்டார்‌. தம்‌. கருத்தை 
ஆங்கிலத்திலும்‌ தமிழிலும்‌ எழுதினார்‌. 
அமரர்‌ ரஸிகமணி டி.கே, சி, அவர்கள்‌ தமிழை 
எப்படிச்‌ சுவைப்பது என்பதைச்‌ தெளிவாகக்‌ காட்டியவர்‌. 
அவர்‌ கம்பன்‌ கவிதையை ஆங்கிலங்‌ கற்ற அறிஞர்‌ உலகத்‌ 
தில்‌ விளையாடச்‌ செய்தார்‌. எழுத்துலகில்‌ ஸ்ரீபி ஸ்ரீ, 
அவர்கள்‌ பல அண்டுகளாகக்‌ கம்பனை உலாவரச்‌ செய்‌ 
திருக்கிறார்‌. வேறு அறிஞர்கள்‌ பலர்‌ கம்பன்‌ கவிதை ஈயத்‌ 
தையும்‌ காப்பியத்‌ இறனையும்‌ ஆய்ந்து எடுத்து எழுதியும்‌ 
பேசியும்‌ வந்திருக்கிறார்கள்‌, அத்தகைய தொண்டுகள்‌ 
இன்னும்‌ நடந்துவருகின்றன. காரைக்குடியில்‌ கம்பன்‌ 
சுவிதை அரியணை ஏறியது. இப்போது பல இடங்களிலும்‌ 
கம்பன்‌ விழா ஈடைபெற்றுவருகறது. வரவரக்‌ கம்பனுடைய 
கவிதையில்‌ ஈடுபடும்‌ மக்கள்‌ பெருகிவருகிறார்கள்‌. 
.... பல மேடைகளில்‌ கம்பன்‌ கவிச்சுவையைப்‌ பற்றிப்‌ 
பேசும்‌ வாய்ப்பு எனக்குக்‌ இடைத்ததுண்டு, கம்பன்‌ காப்பி 


*/ 


பதத்தைப்‌ பல வகையில்‌ ஆராயவும்‌, படித்து இன்புறவும்‌: 
அற்ற வகையில்‌ என்‌ ஆூரியப்‌ பிரானுடைய அருளும்‌ 
அடைத்தது. பல புதிய விளக்கங்களையும்‌ நயங்களையும்‌ 
கருத்துக்களையும்‌ மேடைகளில்‌ பேசுகையில்‌ கேட்ட பல 
அன்பர்கள்‌ அவற்றை எழுத்து வடி.வில்‌ அமைக்கவேண்டும்‌ 
என்று விரும்பினார்கள்‌. கம்பராமாயணத்தை முறையாக 
மூதலிலிருந்து கடை? வரையிலும்‌ ஆராய்ந்து விரிவான 
வகையில்‌ பல துறைகளாகப்‌ பகுத்து எழுத நேரம்‌ ஏது? 
“கலைமகள்‌” பத்திரிகை வாயிலாக மாதந்தோறும்‌ கம்பராமா 
யணத்தைப்‌ பற்றி ஒரு கட்டுரை எழுதி வந்தேன்‌. 17 
கட்டுரைகள்‌ ஆனவுடன்‌ இப்போதைக்கு நிறுத்‌ தினேன்‌. 
மீண்டும்‌ எழுதும்‌ எண்ணம்‌ உண்டு. 

வச கட்டுரைகளைப்‌ புத்தக உருவில்‌ கொண்டு 
வந்தால்‌ பலருக்கும்‌ பயன்படுமே என்ற எண்ணத்தால்‌ 
அவற்றைத்‌ தொகுத்து ஒழுங்குபடுத்தி வெளியிடலானேன்‌., 
இதில்‌ உள்ள கட்டுரைகள்‌ ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை 
அடிப்படையாக வைத்து எழுதியவை அல்ல. சொல்‌ நயம்‌, 
பொருளாழம்‌, காப்பிய அமைது, பாத்திரத்தின்‌ பண்‌ 
மபோவியம்‌ ஆகியவற்றைச்‌ சில சில இடங்களில்‌ எடுத்துக 
காட்டி யிருக்கிறேன்‌. 

இதில்‌ உள்ள பதினைழு கட்டுரைகளில்‌ இரண்டு, வாத 
முறையில்‌ அமைந்தவை. பரதனும்‌ குகனும்‌ சந்திக்கும்‌ 
போது யார்‌ யாரை வணங்கினார்கள்‌ என்பதுபற்றி, “வந 
'தெதிரே தொழுகானை'' என்ற பாட்டை வைத்துக்கொண்டு 
புலவர்கள்‌ பல காலமாக வாதம்‌ செய்து வருகிறார்கள்‌. 
அந்தப்‌ பாடலுக்குக்‌ சம்பனுடைய பாடல்களாகிய அகச்‌ 
சான்று கொண்டே பொருளை வரையறுக்க ஒரு கட்டுரையில்‌ 
மூயன்றிருக்கிறேன்‌. காட்சிப்‌ படலத்தில்‌ வரும்‌ ஒரு 
பாடலுக்கு, வேறு ஒரிடத்தில்‌ உள்ள பாடலைக்‌ கொண்டு 
'இசொல்லுருவத்தைத்‌ தெளிந்து பொருள்‌ கூறியிருக்கிறேன்‌. 


4] 


இக்கட்டுரைகள்‌ கலைமகளில்‌ வெணீயாகியபோ து: 
எனக்குத்‌ தெரிந்தவர்களும்‌ தெரியாதவர்களுமாகிய பலர்‌ 
பலபடியாகப்‌ பாராட்டிக்‌ கடிதம்‌ எழுதினர்‌. அதனால்‌, 
மேலும்‌ மேலும்‌ இத்தகைய கட்டுரைகளை எழுதவேண்டும்‌ 
என்ற ஆர்வம்‌ எனக்கு உண்டாயிற்று. பாராட்டியவர்‌” 
களுக்கெல்லாம்‌ என்‌ ஈன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்‌ 
இழேறன்‌. 

4659 

* கரந்தமலை ' ச. வா. ஜகந்நாதன்‌ 

சென்னை-28 


குறிப்பு 


இத்த நூலின்‌ முதல்‌ ப தப்புக்‌ கலைமகள்‌ 
காரியாலய வெளியீடாக வெளிவந்தது இந்த: 
இரண்டாம்‌ பதிப்பு அமுத நிலைய வெளியீடாக. 
வருகிறது. இதை முதல்‌ முதலில்‌ பு.த்‌.தக வடிவில்‌ 
வெளியிட்ட கலைமகள்‌ காறியாலயத்தினருக்கு என்‌. 
நன்்‌.றியறிவு உரியது, 
44.78 


- சென்னை-28 கி. வா. ஜகத்நாதன்‌- 


ஜி.யு 


௭ 


வி ௬ ய இ 


10, 
1], 
12. 
19, 
14, 
15. 
16. 
17. 


பொருள்‌ அடக்கம்‌ 


வடிவு கண்டவர்‌ 
உவகையின்‌ உருவம்‌ 
திருமூகச்‌ செவ்வி 
அழியா அழகு 

மன மாற்றம்‌ 
காவாய்‌ வேட்டுவன்‌ 
இராக்‌ காதலன்‌ 
விடை கொண்ட குகன்‌ 
குகன்‌ சீற்றம்‌ 

குகன்‌ மனமாற்றம்‌ 
வியப்பும்‌ உருக்கமும்‌ 


குகன்‌ பண்பு 


_ பரதனும்‌ குகனும்‌ 


விதியின்‌ பிழை 
ஓரே நினைப்பு 


_ கரந்த மாமணி 


கண்டதும்$ காணாததம்‌ 


பக்கம்‌ 


29ல்‌ அஅ௮ 


26: 
40 
52 
67 
73 
62- 


105 
௨122 


130 


12% 
1௮0 
ம்‌ மதக்‌ 


௧௨௨௦ 


188 


202 


214 


வடிவு கண்டவர்‌ 


- ஜனகனுடைய சபை: அவனுடைய குறவும்‌ கோதம 
மூணிவரின்‌ புத்திரருமாகிய சதானந்தர்‌ அருகில்‌ வீற்றிருக்‌ 
கருர்‌; விசுவாமித்திர முனிவர்‌ இராமனையும்‌ லட்சுமண 
னையும்‌ அழைத்து வந்திருக்கிறார்‌. தாடகையை அழித்து 
அகலிகைக்கு முன்னையருக்‌ தந்துவிட்டு விசுவாமித்திர 
ருடைய பாராட்டைப்‌ பெற்று வந்திருக்கிறான்‌ இராமன்‌... 


சன்முன்‌ அமர்ந்திருக்கும்‌ இராமலட்சுமணர்களைக்‌ 
கண்டு அவர்களுடைய அழகைக்‌ கண்ணால்‌ முகந்துண்ட 
ஜனகன்‌, '*இவர்கள்‌ யார்‌? உரைத்தருள வேண்டும்‌'' என்று 
முனிவரைக்‌ கேட்கிறான்‌, அம்முனிவர்‌ சூரிய குலத்தின்‌ 
பெருமையைக்‌ கூறி, தசரதனுடைய முன்னோர்‌ பெருமை 
யையும்‌, அச்சக்கரவர்த்‌இயின்‌ சிறப்பையும்‌ விரித்துரைத்து, 
இராமன்‌ முதலிய கால்வருடைய அவகாசத்தையும்‌ சொல்‌. 
கிருர்‌. ப அலி ப்‌ ஐ 

அவர்‌ சொல்லச்‌ சொல்ல ஜனகனுக்கு இராமனமேல்‌ 
கண்‌ பாய்கிறது, . தி ன்‌ 

கல்யாணம்‌ ஆகாத கன்னிப்‌ பெண்‌ ஒருத்தியை 
வளர்க்கும்‌ அவனுக்கு இன்னும்‌ தக்க மாட்பிள்ளை இடைக்க 
வில்லை. மலைபோன்ற வில்‌ ஓன்று நடுவே கிடக்கிறது, 
அதை வளைக்கிறவனுக்குத்தான்‌ அவளை மணம்‌ செய்து 
சிகாடுப்பகாக நிபந்தனை டோட்டிருக்கிறான்‌, இதுவரையில்‌ 


ட்‌ அழியா அழகு 


அதை வளைத்தவர்‌ இல்லை. சதை தலை வனைத்துக்‌ கழுத்தை 
நீட்டும்‌ ஆடவன்‌ இன்னும்‌ வரவில்லை. இராமன்‌ சீதைக்குக்‌ 
கணவனாகும்படி. நேரக்‌ கூடாதா என்று ஆசைப்படுகிறான்‌, 
ஜனகன்‌. இராமனுடைய தோள்ப்‌ பார்ககிறுன்‌. 


அறிவிற்‌ சிறந்த முனிவராகிய விசுவாமித்திரர்‌ அதைக்‌ 
கவனிக்கிறார்‌ “பார்‌, நன்றாகப்‌ பார்‌; இவனுடைய டய 
வலியை ஊடுருவிப்‌ பார்‌. அலைமயமாக இருக்கிற நீல நெடுங 
கடலே இப்படி. உருவெடுத்து வரததோ என்று தோன்றும்‌ . 
இக்த வீரனுடைய தோளின்‌ செறிவையும்‌ உயர்வையுமே 
நீ காணலாம்‌ என்னுடைய கண்ணைக்கொண்டு பார்த்‌ 
தால்‌ இர்தத்‌ தோள்களின்‌ பெருமை நன்றுக விளங்கும்‌. 
அவை ஒரு கதையையே சொல்லும்‌/”' 
அலைஉருவக்‌ கடல்‌ உருவத்து 
ஆண்டகைதன்‌ நீண்டுயர்ந்த 
நிலை உருவப்‌ புயவலியை 
நீஉருவ கோக்கையா! 


இந்தத்‌ தோள்களில்‌ தரடகை வதக்‌ கதையை கான்‌ 
காண்கிறேன்‌. இரும்பு காய்ச்சும்‌ உலையைப்‌ போல 
.. இருந்தன அந்த அரக்கியின்‌ கண்கள்‌, கனலை உமிழும்‌ 
அந்தக்‌ கண்‌ பட்ட இடமெல்லாம்‌ பாழ்தான்‌. அவள்‌ 
மேலை இராமன்‌ ஓர்‌ - அம்பை விட்டான்‌. அவளுடைய 
வயிரக்‌ குன்றக்‌ கல்லையொத்த மார்பிலே அது தைத்தது 
-தைத்ததா? அன்று, குத்தி. உள்ளே சென்றது. சென்று: 
அங்கே தங்காமல்‌ ஊடுருவிப்‌: போய்‌ முதுகின்‌ வழியே 
வந்தது. அப்பால்‌ ஒரு மலையை ஊடுருவிச்‌ சென்றது. 
. அப்போதும்‌ அதன்‌ வேகம்‌ குறையவில்லை. அருகில்‌ இருந்த 
. பச்சை மரத்தையும்‌ உருவி மண்ணுக்குள்‌ புகுந்து 
- கொண்டது, இவன்‌ . தோளின்‌ வலிமை அது. என்‌ 
. கண்ணாலே கண்ட காட்சியை கான்‌ சொல்றேன்‌.” 


வடிவு சுண்டவர்‌ 3 


உலையுருவச்‌ கனல்‌உமிழ்சண்‌ 
தாடகைதன்‌ உரம்‌உருவி 
மலைஉருவி மரம்‌ உருவி 
மண்‌உருவிற்‌ டறாருவாளி, * 
ர்‌உலை உருவக்‌ கனல்‌ உமிழ்‌ கண - உலையில்‌ உள்ள 
பெருங்‌ கனலை உமிமும்‌ சண்‌, உரம்‌ - மார்பு. 


விசுவாமித்திரர்‌, மேலே அந்த அரசியின்‌ 'மக்சளில்‌ 
ஒருவன்‌ ஓரம்பால்‌ வான்‌ புக்கான்‌ என்றும்‌, ம ்றொருவன்‌ 
போன இடம்‌ தெரியவில்லை என்றும்‌ ௩, இராமனுடைய 
பு பவலியைச்‌ சொல்லருர்‌. 


பிறகு சுழுக்கமாக அகவிகையின்‌ சாபத்தைக்‌ தீர்த்த. 
தாள்‌ வலியைச்‌ சசொால்ஒஇருர்‌, ப 


- கோதமன்தன்‌ பன்னிக்கு 
முன்னை உருக்‌ கொடுத்ததிவன்‌ 
போதுறின்ற தெனப்பொலியும்‌ 
பொலங்கழற்கால்‌ பொடிகண்டாய்‌/ * 5 


[பன்னி - பத்‌ இனி; மானை வி. பொலங்கழத்கால்‌-பொன்னா 
“லாய வீரசண்டையை அணிந்த அடி. ]... 


இவவாறு விசுவாமித்திரர்‌ இராமபிரானுடைய வீரச்‌ 
“செயலையும்‌ அருட்செயலையும்‌ ஜனகனது எனபவ எக 
ிரைத்தார்‌. அதைக்‌ கேட்டோர்‌ பலர்‌. ப 


இராமன்‌ வில்லை வளைப்பான்‌ என்று ரல டத்ு ர்‌ 
கூறவே ஐனகனுக்கு ம௫ழ்ச்சி உண்டாகிறது. சிவ சனுசைப்‌ 
பல வீரர்கள்‌ கொண்டுவந்து வைக்கிறார்கள்‌, இராம 
னுடைய ௮றகை கேரிலே பார்த்தும்‌. அவனுடைய 
_ பெருமையை விசுவாமித்திரர்‌. வாயிலாகச்‌ கேட்டும்‌... 


4. குலமுஜஹை களத்து படலம்‌, 26... 
லீ. ஜே 40, ப 


4 அழியா அழகு 


அவனிடம்‌ மனம்‌ ஈடுபட்ட மாதர்கள்‌, “*ஐயோ/ இந்த 
வில்லை எதற்காக இங்கே கொண்டு வர்தார்கள்‌? பேசாமல்‌: 
இந்தக்‌ கட்டழகனுக்குச்‌ எதையைச்‌ கலயாணம்‌ பண்ணிக்‌: 
கொடுத்து விடலாமே/ ஈம்‌ மன்னருக்கு இது தெரிய 
வீவ்லையே!'” என்று அங்கலாய்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ விருப்‌ 
பத்திற்காக, உறு திமாழியைத்‌ தளரவிட முடியுமா? 
இராமன்‌ வில்லின்‌ _ அருகே. . செல்கிறான்‌, கம்பன்‌ 
அவன்‌ செல்வதை அழகாக ஒரு பாட்டில்‌ கான்சூ 
உவமைகளை வைத்து வருணிக்‌கருன்‌. 
ப பெண்கள்‌ தமக்குத்‌ தோன்றியவற்றைச்‌ சொல்ல,. 
_ நல்லவர்கள்‌ -ம௫ழ்ச்சி ஆரவாரம்‌ செய்ய, தேவர்கள்‌ 
உவகையடைய, இராமன்‌ எழுத்து வில்வினிடம்‌ செல்‌இருன்‌.. 
வானத்தை மூட்டும்படியாகத்‌ துள்ளும்‌ சிங்கமும்‌ பெரிய 
இடபமும்‌ பொன்மலையும்‌ யானையும்‌ காணும்படியாக கடக்‌ 
தானாம்‌, 
ன. தோகையர்‌ இன்னன சொல்லிட ௩ல்லோர்‌ 
ஓகை விளம்பிட உம்பர்‌ உவப்ப 
“மாக மடங்கலும்‌ மால்விடை யும்பொன்‌ 
.. நாகமும்‌ நாகமும்‌ நாண ௩டந்தான. * 
. ரீதோகையர்‌ - மய்லைடபோன்‌ ற மகளிர்‌, இன்னன - இல்‌ 
தகைய வார்த்தைகளை, ஓகை - மஇழ்ச்சி. அரவாரம்‌. 
உம்பர்‌ - தேவர்‌, மாகம்‌ - வானம்‌, . மடங்கல்‌ - ரங்கம்‌, 
மால்‌ விடை - பெருமையையுடைய ஏறு, பொன்‌ காகம்‌ ன்‌ 
பொன்மலை. காகம்‌ - யானை]: ப 
... தான்‌ இருந்த இடத்திலிருந்து இராமன்‌ வில்‌ "இருந்த 
இடத்துக்கு ஈடக்கிறான்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ கம்பன்‌ கான்கு, 
நிலைகளை ஈமக்குக்‌ காட்டுகிறான்‌: சிங்கத்தைப்போன்‌ ற பிலை: 
இன்று, மால்‌ விடையின்‌ சிலை ஒன்று, . பொன்மலையின்‌ 
பவ கதம்‌ தய 


வடிவு கண்டவர்‌ ௮ 


(தோற்றம்‌ ஒன்று, யானையின்‌ நமிலை ஒன்று, இந்த நான்கும்‌ 
கான்கு வறு நிகழ்ச்சிகளைச்‌ சத்‌ இரிப்பவை. சினிமாப்‌ படக்‌ 
காரர்கள்‌ அதற்குள்‌ நாறு படம்‌ எடுத்து விடுவார்கள்‌. 
கம்பனோ நான்கு முக்கியமான கட்டங்களில்‌ கான்கு படங்‌ 
களை எடுத்துத்‌ தருகிறான்‌, 
இருந்த இடத்திலிருந்து இராமன்‌ எழுர்தான்‌; 
.வானத்சை மூட்டும்படியாகக்‌ குதித்து ஒரு சிங்கம்‌ எழுக்தது 
போல இருந்தது. பின்பு கம்பீரமாக ஈடையிட்டான்‌) 
மால்விடை மிடுக்கு நடை போடுவதுபோல இநந்தது, 
வில்லின்‌ ௮ருஇல்‌ சற்றே கின்றான்‌; மேரு மலைதான்‌ நிற்‌ 
இற3தா என்று தோன்றியது. அடுத்த படி. வில்லை எடுக்க 
அவன்‌ கை நீண்டது; அட்போது தன்‌ துதிக்கையை 
பானை நீட்டுவது போலத்‌ தோற்றம்‌ அளித்தான்‌. இகத 
கான்கு மிலைகளையும்‌ சுருக்கமாக, 
மாக மடங்கலும்‌ மால்விடை யும்பொன்‌ 
நாகமும்‌ நாகமும்‌ நாண ௩டந்தான்‌ 
அன்பதில்‌ கம்பன்‌ காட்டி விட்டான்‌. 
அடுத்தபடி. இராமன்‌ கையால்‌ வில்லை எடுத்தான்‌. 
அப்புறம்‌ என்ன செய்தான்‌ என்று கவனிப்பதற்கு மூன்மீப 
படர்‌ ஏன்ற ஒலீ கேட்டது. வில்‌ ஒடிந்து போயிற்று, 
கடுப்பினில்‌ யாரும்‌ அறிந்திலர்‌: கையால்‌ 
எடுத்தது கண்டனர்‌, இற்றது கேட்டார்‌. * 
. மீகடுப்பு- வேகம்‌, இற்றது - ஒடிச்த ஒலியை. ] 
விசுவாமித்திரர்‌ முன்பு சொன்னது அத்தனையும்‌ 
உண்மை என்பதற்கு இதைவிடச்‌ சாட்டு வேறு. 
"எதற்கு? இராமன்‌ தாடகையைக்‌ கொன்ற தோள்வலியை 
ஸஞரதலிம்‌ சொன்னார்‌; அது முதல்‌ அத்தியாயம்‌. பின்பு 
2, காச்மூகம்‌, 82, ப ப ட ப 


6 அழியா அழகு 

அகலிகைக்கு முன்னையருக்‌ கொடுத்த தாள்வலவி: அது) 
இரண்டாம்‌ அத்தியாயம்‌. பின்‌ வில்லை ஓடித்த அவன்‌ கை: 
வலிமையை யாவரும்‌ கேரே கண்டார்கள்‌: அது ஜூன்ரறும்‌ 
அத்தியாயம்‌, 


சதையை இராமன்‌ திருமணம்‌ செய்துகொள்வதென்று. 
நிச்சயமாயிற்று, ஊர்‌ முழுவதும்‌ இதே பேச்சு. பிள்ளையின்‌ 
தகப்டனார்‌ தாயார்‌ இல்லாமல்‌ கல்யாணம்‌ நட தீதலாமா? 
ஜனகனுக்கு என்னவோ உடனே. திருமணத்தை முடித்து 
விட வேண்டும்‌ என்று ஆசை, விசுவாமித்‌ இரரைப்பார்‌ த்‌.து௨ 
“இராமன்‌ உங்கள்‌ புதல்வன்‌ தானே? விரைவில்‌ இப்போதே 
ஒரு காளில்‌ மணம்‌ முடித்துவிடலாமா? அந்த அரசனையும்‌ 
இங்கே அழைக்க வேண்டுமா? உங்கள்‌ விருப்பம்‌ யாது??”' 
என்று கேட்இிரன்‌. 


““உரைசெய்எம்‌ பெரும, உன்‌ புதல்வன்‌ வேள்விதான்டு' 
விரைவின்‌இன்‌ றொருபகல்‌ முடித்தல்‌ வேட்கையோ?' 
முரசெறிக்‌ ததிர்கழல்‌ முழங்கு தானை அவ்‌ 
வரசையும்‌ இவ்வழி அழைத்தல்‌ வேட்கையோ??' * 


[ வேள்வி- மணம்‌, பகல்‌ - காள்‌. தானை - சேனை... 
_ வேட்கை - விருப்பம்‌] 
தசரதன்‌. வரட்டும்‌?” என்ரும்‌. -மூணிவர்‌. சக்கர 
வாத்திக்குத்‌ திருமணப்‌. பத்திரிகை போகிறது. 
6 
. தசரதன்‌. வந்துவிட்டான்‌. அவனைச்‌ சந்திக்க 
இராமன்‌ புறப்படுகிறான்‌, மிதிலை வீதி வழியே ௮வண்‌ : 





மீ; கார்முகப்‌ஃ05, 


வடிவு கண்டவர்‌ 7 


செல்லும்போது அவனுடைய பேரெழிலைக்‌ கண்டு மடந்தை 
மார்‌ மயங்குகின்றனர்‌. இர்சக்‌ காட்சிகளை உலாவியற்‌ 
படலம்‌ என்ற பகுதியில்‌ விரிவாகச்‌ சொல்கிறான்‌ கம்பன்‌, 
காப்பியங்களில்‌ தலைவன்‌ உலா வருவதை வருணிப்பது 
மரபு. அந்த மரபை இந்த இடத்தில்‌ கம்பன்‌ பயன்படுத்திக 
கொள்கிறான்‌. தனித்‌ தனியே மகளிர்பால்‌ உண்டான 
மய்ப்பாடுகளையும்‌ அவர்கள்‌ செயல்களையும்‌ பல பாடல்‌ 
களில்‌ சவிஞன்‌ சொல்கிருன்‌. ஒரு பாட்டில்‌ தொகுத்துச்‌ 
சொல்கிறான்‌. அது தமிழ்நாட்டில்‌ நிறைய அடிபடும்‌ 
பாட்டு, 
'தோள்கண்டார்‌ தோளே கண்டார்‌; 
தொடுகழல்‌ கமலம்‌ அன்ன 
தாள்கண்டார்‌ தாளே கண்டார்‌; 
தடக்கைகண்‌ டாரும்‌ அஃதே! 
வாள்கொண்ட கண்ணார்‌ யாரே 
வடிவினை முடியக்‌ சுண்டார்‌? 
- ஊழ்கொண்ட சமயத்து அன்னான்‌ 
உருவுகண்‌ டாரை ஒத்தார்‌. ப 
[தொ டுகழல்‌ - கட்டிய வீரகண்டையையடைய. 
அஃதே- அதசுனையே கண்டார்‌. ஊழ்‌ - முறை, ] 

- இராமனுடைய தோளையும்‌ தாளையும்‌ கையையும்‌ 
தனித்தனியே கண்டவர்கள்‌ அதனதன்‌ பேரெழிலிலை 
ஆழ்ந்து அப்படியே நின்றுவிட்டார்கள்‌. தம்முடைய 
கண்ணினால்‌ அளந்து எல்லை காணாமல்‌ அந்த எழிம்‌ 
கடலிலை ஆழ்ந்து போனார்கள்‌. ஒன்றின்‌ அழகை முழுவதும்‌ 
கண்டபிறகல்லவா மற்றான்றைக்‌ காண இயலும்‌? தோள்‌ 
முதலியவற்றில்‌ ஒவ்வொன்றும்‌ தன்னிடம்‌ வாங்கிக்கொண்ட. 
கண்களைப்‌ பிறிதொன்றிர்‌ செல்லாதவாறு தன்‌ எல்லையற்ற ' 
அழகினால்‌ தடுத்து நிறுத்திவிட்டது, | 

3, உலாவியற்‌, 19, 


8 அழியா அழகு 


இந்த நிலைக்கு இரண்டு காரணங்கள்‌ இருக்கலாம்‌. 
- இன்று, காண்பார்‌. கண்ணுக்கு ஆற்றல்‌ குறைவாக இருப்‌ 
பது; மற்றொன்று, காணப்படும்‌ பொருளுக்குக்‌ கண்டு 
முடிவடையும்‌ எல்லை. இல்லாமல்‌ இருப்பது, அவர்கள்‌ 
கண்ணைக்‌ குற்றம்‌ சொல்ல முடியுமா? அவர்கள்‌ *வாள்‌.. 
கொண்ட கண்ணார்‌'; கூரிய பார்வையை உடையவர்கள்‌. 
எந்தப்‌ பொருளையும்‌ தெள்ளத்‌ தெளியக்‌ கூர்கது காணும்‌. 
கண்கள்‌ அவை. அவற்றைப்‌ பெற்றிருந்தும்‌ அவர்களால்‌ 
இராமன்‌ வடிவு முழுவதையும்‌ காண முடியவில்லை, 
வாள்கொண்ட கண்ணார்‌ யாரே 

.... வடிவினை முடியக்‌ கண்டார்‌? 

என்ற கேள்வியி3லலயே அவர்கள்‌ கண்ணுச்குக்‌ குறை 
ஏதும்‌ இல்லை என்ற கருத்தை வைத்திருக்கிறான்‌ கவிஞன்‌. 
இராமன்‌ வடிவந்தான்‌ காணும்‌ அளவுக்கு மேற்பட்டதாக 
இருக்கிறது. 

இந்த நிலையில்‌ இராமனைச்‌ கண்ட மகளிருக்கு ஓர்‌ 
உவமை கூறுகிறான்‌ கவிஞன்‌, 

ஊழ்கொண்ட சமயத்து அன்னான்‌ 

உருவுகண்‌ டாரை ஒத்தார்‌. 

“மூமையாக அமைக்த சமயங்களில்‌ அன்னவனுடைய 
சொரூபதரிசனத்தைக்‌ கண்ட அன்பர்களை ஓத்தனர்‌'' 
என்று அவன்‌ சொல்லும்போது, அவர்களைச்‌ சிறப்பிக்‌ 
இன்றானா, குறை கூறுகிறானா? குறை. னல்‌ 
_ கருதுவர்‌ பெரும்பாலோர்‌. ட்‌ 
- “வாள்கொண்ட கண்ணார்‌ யாரே வடிவினை முடியக்‌ 
. கண்டார்‌?'' என்று நிறுத்து . யிருந்தால்‌ குறையாகக்‌ 


ட கொள்ள இடமுண்டு. - பின்னால்‌ சொன்ன உவமை. 


குறையாகக்‌ கருதவில்லை. என்பதை யே காட்டுகன்றத. 
இதைச்‌ சற்றுக்‌ கவனிக்கலாம்‌. 


வடிவு கண்டவர்‌ 9 


கம்பன்‌ சமரசவாதி, எல்லாச்‌ சமயமும்‌ இறைவனைக்‌ 
காணும்‌ வழிகள்‌ என்று எண்ணுபவன்‌. 
நனிநின்ற சமயத்தோர்‌ 
எல்லோரும்‌ ஈன்றன்னத்‌ 
தனிகினைற தத்துவததின்‌ 
தகைமூததி நீயாகில்‌ * 
அரன்றும்‌, 


ஆயாத சமயமும்நின்‌ 
... அடியவே அயபலில்லை * 

என்றும்‌ பாடுகிறவன்‌ அவன்‌, இராமனை மும்மூர்த்தி 
களும்‌ ஒன்றிவந்த மூர்த்தி மியன்றும்‌, பரம்பொருளே 
கருணை வடிவாக வந்த காயகைன்றும்‌ போறறு 
பவன்‌. அவமீன எல்லாச்‌ சமயத்தும்‌ நினறு அவரவர்‌ 
களுக்குரிய: வழிபடு கடவுளாக இருக்கிறான்‌ என்பதைக்‌ 
கம்பன்‌ புலப்படுத்தும்‌ இடங்களில்‌, 

ஊழகொண்ட சமயத்து அன்னான்‌ 

உருவுகண்‌ டாரை ஒத்தார்‌ 

என்பதும்‌ ஓன்று. ஊழ்கொண்ட சமயம்‌ என்பதற்கு, வேத 
(மூழைப்படி. அமைந்த சமயங்கள்‌ என்று பொருள்‌ கொள்ள 
வேண்டும்‌. ஊழ்‌ - முறை, 

அவ்வச்‌ சமயத்தில்‌ உள்ளவர்கள்‌ : தங்கள்‌ தகுதிக்கு 
“ஏற்ப இன்பம்‌ பெறுகிறார்கசே யன்றித்‌ துன்பம்‌ 
அடைவதில்லை. அவெவவறு சமயத்தில்‌ நின்று தம்‌. 
மரபுக்கு ஏற்ற உருவத்தை வணங்குவது மூறை3ய 
வன்றித்‌ தவறு அன்று: 'ஊழ்சகொண்ட சமயம்‌” 
அதலின்‌ அந்த முறை நல்ல பயனையிய தர வேண்டும்‌... 





்‌. வீசரதன்‌ வதை, 454. 
இட பே மக்‌, ்‌ ப 


10 அழியா அழகு 


இமைவனுடைய மூமுத்‌ கன்மையையும்‌ தாம்‌ வழிபடும்‌ 
உருவத்திலே காணாமல்‌ இருக்கலாம்‌. ஆயினும்‌ அவர்கள்‌ 
இன்பம்‌ பெறுவதீல்‌ தடை இல்லை, 


்‌ கங்கைநீர்‌ எடுத்து வரலாம்‌ என்று பல மங்கை: 
மார்‌ பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போருர்கள்‌, 
ஒருத்தி குடமும்‌ ஒருத்தி தவலையும்‌ ஒருத்தி பானையும்‌ 
ஒருத்தி செம்பும்‌ எடுத்துச்‌ செல்ன்‌ றனர்‌, யாவரும்‌ 
தாம்‌ கொண்டு சென்ற பாத்திரங்களை நிறைத்துக்‌. 
கொண்டு வருகிருர்கள்‌, அவர்கள்‌ பாத்திரங்கள்‌ பூரண: 
மாயின, ஆனால்‌ கங்கையைப்‌ பூரணமாக அவர்கள்‌: 
கொண்டுவர . வில்லை. யாருமே கொண்டுவருவ தில்லை. 
அவரவர்கள்‌ தம்‌ பாத்திரம்‌ நிறைந்ததென்று இன்புறலாம்‌, 


அவ்வண்ணமே வெவ்வேறு உருவத்தில்‌ பரம்‌ பொருளை 
முறையாக வழிபடுகிறவர்கள்‌ மன நிறைவு பெறுகருர்கள்‌. 
அவர்களுடைய அன்புக்கு இலக்கான உருவங்கள்‌ வேறு: 
வேறானாலும்‌ அவர்கள்‌ அடைஇன்ற அநுபவம்‌ கிறைந்தது;. 
ஒரே தன்மையது, 


இச உவமையை மிதிலை நகரில்‌ இராமனைக்‌: 
கண்ட பெண்களின்‌ மிலையோடு பொருத்திப்‌ பார்க்கலாம்‌. 
அராமனுடைய தோளைக கண்டவர்கள்‌, தாளைக்‌ கண்ட. 
வர்கள்‌, தடக்கையைக்‌ கண்டவர்கள்‌ யாவரும்‌ ஒரு வகை: 
மனஙிஹைவை. எய்தினார்கள்‌. அவர்களுக்கு ... இன்ப: 
௮ நுபவம்‌ உண்டாயிற்று. அவர்கள்‌ கண்ட அங்கங்களில்‌ 
(வேறுபாடு இருந்தாலும்‌ அடைந்த அநுபவத்தில்‌ வேறுபாடு: 
இல்லை. யாவரும்‌ தம்‌ முன்‌ ஙின்ற. பேரழகைக்‌ கண்ணால்‌. 
அுகரஈநது அழ்நீது தம்மை மறந்து இன்புற்றனர்‌, மறையில்‌. 
“வேறுபட்டாலும்‌ அநுபவத்தில்‌ யாவரும்‌ ஒரு தகையினரே: 
என்பதைச்‌ . சொல்லவந்த கம்பன்‌, உவமை வாயிலாக. 


எந்தச்‌ சமயமானாலும்‌ முறையாகப்‌ புகுவாருக்கு, 


வடிவு சுண்ட்வர்‌ 11: 


இறைவன்‌ இருவருள்‌ அநுபவம்‌, வேறுபாடின்றி ஒத்து? 
நிற்கும்‌ என்ற சமரசக்‌ கருத்தையும்‌ வற்புறுத்‌ துகிறான்‌. . 


2 


(0கனளிர்‌ இராமனைக்‌ கண்டதைச்‌ சொல்லும்போது: 
தோள்‌, தாள்‌, கை என்ற மூன்றையும்‌ சொன்னான்‌ 
கம்பன்‌. தோள்‌, கை, தாள்‌ என்றால்‌ இற௩குமுகமான 
மூறை என்றும்‌, தாள்‌, கை, தலை என்றால்‌ ஏறுமுகமென றும்‌. 
சொல்லலாம்‌, இங்கே அப்படி இல்லை. இந்த முறை வைப்‌. 
புக்குப்‌ பொருத்தம்‌ இருக்கிறதா என்று ஆராய வேண்டும்‌.. 


இராமனுடைய பெருமையை விசுவாமித்திரர்‌ - 
வாயிலாகவும்‌ நேரிலும்‌ உணர்க்துகொண்டவர்கள்‌ 
அவர்கள்‌. முக்கியமாகத்‌ தாடகை வதம்‌ செய்த. 
தோள்வலியும்‌, அகலிகை சாபம்‌ போக்கிய அழி. 
_யருளூம்‌, சதையை மணக்க வில்லை ஓடித்த கரத்தின்‌ 
பண்பும்‌ அவர்களுக்கு ஈன்றாகத்‌ தெரியும்‌. இதத. 
மூன்று நிகழ்ச்கெளில்‌ ஒவ்வொருவருக்கு ஒவ்‌வொன்றில்‌ 
ஈடுபாடு மிகுதி, அப்படி ஈடுபட்டவர்களை வரலாறு 
நிகழ்ந்த முழையிலே வைக்கிறான்‌ கம்பன்‌, தாடகை. 
வதத்தை எண்ணித்‌ தோள்வலியைப்‌ போற்றியவர்கள்‌ . 
கதையின்‌ முதல்‌ அத்தியாயத்தைப்‌ படி.த்‌.தவர்களைப்‌ ப 
போன்றவர்கள்‌. அவர்கள்‌ தோளைக்‌ கண்டார்கள்‌ 
என்று கூறுவதில்‌ ஓர்‌ அமைவு - இருக்கறதல்ல வா?” 
இப்படியே தாளையும்‌ "தடக்கையையும்‌ கண்டவார்களை 
அடுத்தடுத்து வைக்கிறான்‌ புலவன்‌. ப 
வாள்கொண்ட கண்ணார்‌ யாரே 
வடிவினை முடியக்‌ கண்டார்‌. 
என்ற கேள்விக்கு விடை, *யாரும்‌. இலர்‌”' - என்றுதான்‌. 
சொல்லத்‌ என்‌ ஆனால்‌ ஒருத்தி. இரர்ச. 


12 ட அழியா அழகு 


அவள்தான்‌ சதை. இசாமனுடைய வடிவு முழுவதையும்‌ 
காணும்‌ ஆற்றலும்‌ உரிமையும்‌ அவள்‌ ஒருத்திக்குத்தான்‌ 
உண்டு. மற்ற மகளிரின்‌ அநுபவம்‌ வேறு; அவள்‌ 
- அநுபவம்‌ வேறு, மற்றவர்கள்‌ கண்ட மூறை வேறு? 
அவள்‌ கண்ட முறை வேறு. ப ப 
ஒரு பெரிய மாளிகை, அதைப்‌ பார்க்கவேண்டும்‌ 
. என்றெண்ணிச்‌ சிலர்‌ அதை அணுகுஒருர்கள்‌. அதன்‌ ஒரு. 
பக்கமாக வந்து சுவரின்‌ உயரத்சையும்‌ உறுதியையும்‌ 
, காண்கின்றனர்‌ சிலர்‌, வேறு ஒரு பக்கத்திலிருந்து வநது 
அந்தப்‌ பக்கத்து அமைப்பைக்‌ கண்டு களிக்கின்‌ றனர்‌ 
சிலர்‌. இப்படி வெவ்வேறு கோணத்தில்‌ நின்று பலர்‌ 
பார்க்கிறார்கள்‌... அவர்கள்‌ ௮ந்த மாளிகையின்‌ பெருமையை 
ஓரளவே உணர முடியும்‌. அதன்‌ வடிவு முழுவதையும்‌ 
உணர இயலாது. 
ஆனால்‌ வேறு ஒருவன்‌ அந்த மாளிகையின்‌ வாசற்‌ 
பககம்‌ வருகிறான்‌. வாசலைக்‌ கண்டு உள்ளே நுழைகருன. 
- அவன்‌. ஓருவனே மாளிகையை முற்றக்‌ காணமுடியும்‌. 
மவளியில்‌ ஓவ்வொரு பக்கத்தில்‌ நின்று பார்க்கிறவர்கள்‌ 
. காண முடியாத நலங்களை அவன்‌ கண்டு களிக்கலாம்‌. 
தோளையும்‌ தாளையும்‌ கரத்தையும்‌ கண்ட மகளிர்‌. 
.மூன்னே சொன்னவர்களைப்‌ போன்றவர்கள்‌; இராம 
லாவண்யம்‌. மூழூவதையும்‌ காணும்‌ தகுதியில்லாதவர்கள்‌ 
. அவர்கள்‌ சண்ட குன்றும்‌ மாளிகையின்‌ பக்கங்கள்‌. அதன்‌ 
-வாயிலைப்‌ போல இருப்பது ஓன்று உண்டு... அதனை அவர்கள்‌ 
.- காணவில்லை, காண்பதற்குரிய ்‌ உறு தியும்‌ தகுதியும்‌ 
- உரிமைபும்‌ அவர்கள்பால்‌ க அந்த. வாயில்‌ எது? 
அதுதான்‌ கண்‌. ப 
்‌ சதையும்‌ இராமனைக்‌ கண்டாள்‌... அநீதக்‌ ட்டம்‌. 
கம்பன்‌ முன்னே சொல்லியிருக்கிறான்‌. மங்கையர்க்‌ கணிய 
மருந்தாக இருக்கும்‌ ன தன கன்னி ரர சார்‌ 


வடிவு கண்டவர்‌ 13: 


இராமனும்‌ இலக்குவனும்‌ விசுவாமித்தீர முனிவரைத்‌ 
தொடர்ந்து வீதி வழியே சென்றார்கள்‌. அப்போது 
இராமன்‌ சதையைப்‌ பார்த்தான்‌; அந்த வண்ணதி: 
இருமாளிகையின்‌ வாயிலாகிய கண்களைப்‌ பார்த்தான்‌.. 
அவளும்‌ இராமனுடைய கண்களைப்‌ பார்த்தாள்‌. 
எண்ணரு ஈ௩லத்தினாள்‌ இனையள்‌ நின்றுழி 
கண்ணொடு கண்ணிணை கெளவி ஒன்றைஒன்று 
உண்ணவும்‌ நிலைபெரறு துணர்வும்‌ ஓன்றிட 
அண்ணலும்‌ நோக்கினான்‌; அவளும்‌ நோக்கினாள்‌. * 
[நலம்‌ - குணமும்‌ அழகும்‌. இனையள்‌ சின்றுழி -- 
இப்படி நிற்கிற போது, அண்ணல்‌ - இராமன்‌.] 
இராமன்‌ முதலில்‌ பார்க்கப்‌ பின்பு சீதை பார்த்தாள்‌. 
இதுவே முறை. சதை இராமனுடைய கண்களைப்‌ பார்த்‌ 
தாள்‌. இருவரும்‌ பார்த்த பார்வை வெறும்‌ பார்வை அன்று... 
கண்கள்‌ ஒன்றை ஒன்று கெளவி உண்டன. அப்பால்‌,. 
உணர்ச்சி ஒன்றியது. 
பருகிய கோக்கெனும்‌ பாசத்‌ தாற்பிணித்து 
ஓருவரை ஒருவர்தம்‌ உள்ளம்‌ ஈர்த்தலால்‌ 
வரிசிலை அண்ணலும்‌ வாட்கண்‌ நங்கையும்‌ 
இருவரும்‌ மாறிப்புக்‌ கிதயம்‌ எய்தினார்‌. * 
கண்ணெனும்‌ வாயில்‌ வழியே புகுந்து இருதய 
சிங்காசனத்தில்‌ ஏறிக்கொண்டார்கள்‌, அப்புறம்‌ ஒருவர்‌ 
ஒருவருக்கு உரியவர்‌ ஆகிவிட்டனர்‌. 
மிதலைப்‌ பெண்கள்‌ வாள்கொண்ட கண்ணார்‌; 
சதையும்‌ வாட்கண்‌ ஈங்கைதான்‌., இருசாரார்‌ கண்களிலும்‌ 
வேறுபாடு இல்லை, ஆனால்‌ இராமன்‌ அந்தப்‌ பெண்களைப்‌ 
பார்க்கவில்லை. சதையைப்‌ பார்த்தான்‌. அவர்களும்‌ அவன்‌ 





ம. மதிலைக்‌ காட்சி, 88 
8, பஜே... 


114 அழியா அழகு 


"தோளையும்‌ தாளையும்‌ தடக்கையையும்‌ பார்த்தார்களே 
,யன்றிக்‌ கண்ணைப்‌ பார்க்க வில்லை. பார்க்கும்‌ பாக்கியம்‌ 
எதைக்கே இருந்தது. வேறு ஒருவருக்கும்‌ அந்த உரிமை 
இல்லை. அதனால்‌ வடிவினை முடியக்‌ கண்டவள்‌ அவள்‌ 
, ஒருத்தியேதான்‌. 

ஐயனை அகத்துவடி வேயல புறத்தும்‌ 

கைவளை திருத்துபு கடைக்கணின்‌ உணர்ந்தாள்‌ ' 
ஏன்று அவள்‌ தஇருமணத்தின்போது இராமனது வடிவு 
முழுதுணர்ந்த காட்சியைச்‌ சொல்கிறான்‌ கவிஞன்‌. ப 

இந்த எண்ணங்களை யெல்லாம்‌ சிந்தையில்‌ தேக்க 


: காண்டு. மிதிலை மகளிர்‌ செயலைச்‌ சொல்லும்‌ பாட்டைப்‌ 
பார்கீகலாம்‌. 
தோள்கண்டார்‌ தோளே கண்டார்‌; 
தொடுகழற்‌ சுமலம்‌ அன்ன 
தாள்கண்டார்‌ தாளே கண்டார்‌; 
. தடக்கைகண்‌ டாரும்‌ அஃதே; 
வாள்கொண்ட கண்ணார்‌ யாரே 
வடிவினை முடியக்‌ கண்டார்‌? 
ஊழ்கொண்ட சமயத்து அன்னான்‌ 
. உருவுகண்‌ டாரை ஒத்தார்‌. 
கம்பன்‌ இராமனுடைய எழிலின்‌ பெருமையை இதன்‌: 
கண்‌ கூறினான்‌ என்று சொல்வதா? மகளிர்‌ தாம்‌ அறிந்து 
- கொண்ட முறையில்‌ அவன்‌ அழகைக்‌ கண்டார்கள்‌ என்பதை 
உணர்த்துகிறான்‌ என்பதா? பல சமயங்களும்‌ அருள நுபவம்‌ 
“பெறுவதில்‌ ஒப்பானவை என்ற சமரசக்‌ கருத்தைப்‌ புலப்‌ 
படுத்துகறுன்‌ என்பதா? எசிதையின்‌ பெருமையையும்‌ 
- அரிமையையும்‌ நுட்பமாகக்‌ குறிப்பிடுகிறான்‌ என்பதா? 
அள்லாவ நிறையும்‌ சேர்த்துச்‌ சரவ காதன்‌ ழூை 2 


ன கோலங்காண்‌, வசி, 





உவகையின்‌ உருவம்‌ 


மனிதனுடைய உள்ளத்தே தோன்றும்‌ உணர்சிகளை 
அவனுடைய முகம்‌ குறிப்பாகப்‌ புலப்படுத்தும்‌. அகத்தின்‌ 
அழகு முகத்தில்‌ தெரியும்‌” என்ற பழஞ்‌ சொல்லை காம்‌ 
5கேட்டிருக்கிறோம்‌. மூகத்தில்‌ தெரிவது மட்டும்‌ ௮ன்ற? 
உடம்பிலும்‌ தெரியும்‌, ஓழுவனுக்குச்‌ சினம்‌ உண்டாகிறது. 
அப்போது அவன்‌ கண்‌ சவக்கிறது; உடம்பு பதறுகிறது; 
சொற்கள்‌ வேகமாக வருகின்றன. இவை சினத்தின்‌ விளை 
வாகத்‌ தோன்றுபவை, கோபத்தினால்‌ அவன்‌ வெடிபடப்‌ 
பேசும்போது அவனுடைய மொழியை உணர்ந்தவனுககுத்‌ 
தான்‌ அவன்‌ சினம்‌ கொண்டுள்ளான்‌ என்பது தெரியும்‌ 
என்பது இல்லை, அம்மொழியைத்‌ தெரிந்து கொள்ளாதவர்‌ 
.களும்‌ அவனுடைய பேச்சின்‌ ஒலியிலிருந்தும்‌ படபடப்‌ 
விருந்தும்‌ அதனை உணர்ந்து கொள்வார்கள்‌. ஆ 

வாயிலிருந்து வரும்‌ சொற்கள்‌ அவ்வம்‌ மொழி 
“பேசுவோரிடம்‌ வெவ்வேறாக இருக்கலாம்‌. ஆனால்‌ முனகல்‌, 
அழுகை, இிரிப்பு ஆகிய ஒலிகள்‌ மனித குலத்துக்கே பொது 
வானவை, அப்படியே படபடப்பு, கண்‌ சிவத்தல்‌ முதலிய 
அடையாளங்களும்‌ பொதுவானவையே, உள்ளத்தில்‌ 
“தோன்றிய உணர்ச்சிகளை உடம்பில்‌ உள்ள உறுப்புக்கள்‌ 
இயற்கையாகவே வெளிப்படுத்துகன்றன. இவற்றை 
மெய்ப்பாடு என்பார்கள்‌. மெய்யிலே தோன்றுவது என்பது 
அதன்‌ பொருள்‌. பாவம்‌ என்று வடமொழியிலே 


16 அழியா அழகு 


சொல்லுவார்கள்‌; சத்துவம்‌, விறல்‌ என்று சொல்வதும்‌ 
உண்டு. 

பேசுன்ற பேச்சைவிடப்‌ பேசாத பேச்சாகிய மெய்ப்‌ 
பாடுகள்‌ நுட்பமானவை, உள்ளத்‌ இல்‌ எழும்‌ உணர்ச்‌” 
௮௯.கள்‌ உடம்பிலே வந்து மோதும்போது உண்டாகும்‌. 
அறிகுறிகள்‌ ௮வை. 

இவ்வாறு உண்டாகும்‌ மெய்ப்பாடுகளிலும்‌ "இரண்டு: 
வகை உண்டு. ஒருவகை நினையாமல்‌, தடுக்க முடியாமல்‌ 
எழமுவன. மற்றொரு வகை நினைத்து எழுவன) அதனால்‌, 
தடுக்கக்‌ கூடியவை. கோபம்‌ வக்தால்‌ கண்‌ இவப்பதும்‌-. 
- உடம்பு பதறுவதும்‌ தடுக்க முடியாதவை, வைவது” 
நினைத்துச்‌ செய்வது; தடுக்ககீகூடியது. குழந்தையைக்‌: 
கண்டு அன்பினால்‌ முகமும்‌ கண்ணும்‌ மலர்வது இயற்கை;: 
தடுக்க முடியாதது, அணைத்து முத்திட்டுக்‌ கொஞ்சுவது. 
ஓரளவு செயற்கை; நினைத்துச்‌ செய்வது; தடுக்கககூடியது.. 
தடுக்கக்‌ கூடியதானாலும்‌ அந்தச்‌ செயலும்‌ தொடர்ந்து. 
நடைபெறுவதே பெரும்பான்மையான வழக்கம்‌; 


.... பத்தி, உவகை, துயரம்‌. வீரம்‌, அருவருப்பு என்று: 

மனித மனத்தில்‌ உண்டாகும்‌ உணர்ச்சிகளின்‌ அறிகுறி: 

களாகிய  மெய்ப்பாடுகளை வட மாழியிலும்‌ தென்‌ 

மொழியிலும்‌ சுவையைப்பற்றிக்‌ கூறும்‌ இலக்கண: 

நூல்கள்‌ விரித்து உரைக்கின்றன... உலக நிகழ்ச்சிகளிலும்‌: 

.. இலக்கியங்களிலும்‌ புலப்படுபவற்றை ஆராய்ந்து தொகுத்து; 

- அந்த இலக்கணங்களை : அமைத்தீருக்கிறார்கள்‌. . நாடக: 

. நூல்களில்‌ அகவ ட்‌ இயிலும்‌ மெய்ப்‌: 
ழ்‌ த வரும்‌. ப ப 

ஓர்‌. "உணர்ச்சி மிகுதியானபோது: ணா! அதனை 


க்க த்லு தனக்கு. இயல்பாக உள்ள நிலையை இழந்து: 
ப க ப அப்பால்‌ பப்டு ரக்த மா விளைவான மெய்ப்‌ 


- உவகையின்‌ உருவம்‌ ப 17 


பாடுகள்‌ அவனை ஆட்கொள்கின்றன. அதற்குமுன்‌ 
அவனுடைய பேச்சு, செயல்‌, குணம்‌ இவை வேறுக 
இருக்கும்‌, அந்த உணர்ச்சியின்‌ வசப்பட்டபோது அவை 
வேருகத்‌ தோன்றும்‌. ப 

பெருங்‌ கவிஞர்கள்‌ தம்முடைய காப்பியங்களில்‌, 
சொல்ல இயலாத உணர்ச்சியின்‌ உருவத்தை இத்தகைய 
மெய்ப்பாடுகளால்‌ நுட்பமாகக்‌ காட்டுவார்கள்‌, எல்லா 
இடங்களிலும்‌ ஒரே மாதிரி காட்டமாட்டார்கள்‌, 
மெய்ப்பாடுகளில்‌ பொதுவானவை சில உண்டு. அவற்‌ 3ரடு 
சூழ்நிலைக்கும்‌ உணர்ச்சியுடையவரின்‌ நிலைக்கும்‌ ஏற்பச்‌ 
சில மெய்ப்பாடுகளில்‌ வேறுபாடு காணப்படும்‌, 
உணர்ச்சிக்கு உருவம்‌ இல்லையானாலும்‌ அந்தப்‌ பாத்திரப்‌ 
படைப்பைப்‌ பார்த்தால்‌, “இதுதான்‌ இரந்த உணர்ச்சிக்கு 
வடிவமோ!” என்று வியப்படையும்படி இருக்கும்‌, கம்டன்‌ 
இந்த வித்தகம்‌ நிரம்பப்‌ பெற்றவன்‌. அதைப்‌ 
பார்க்கலாம்‌. 

2 

- பால காலமாகச்‌ சதையின்‌ மணத்தை எதிர்பார்த்து 
_ நிற்கிறார்கள்‌, அவளுடைய தோழியரும்‌ பிறரும்‌, 
சிவபிரானுடைய வில்‌ மலைபோலக்‌ கிடக்கிறது. அதை 
வளைத்தவனைத்தான்‌ எதை மணம்‌ புரிக்து. கொள்வாள்‌. 
. ₹*இது எப்போது யாரால்‌ ஈடைபெறும்‌?'"' என்று ஏங்கி. 
ஞர்கள்‌ அவர்கள்‌. அத்தகைய சமயத்தில்‌: இராமன்‌ . 
வந்தான்‌. அவன்‌ வில்லை இறுத்தான்‌; அதனால்‌ யாவரும்‌ 
இன்பக்‌ கடலில்‌ மூழ்கினர்‌. ப 

இராமன்‌ மிதிலையில்‌ புகுந்து வரும்போதே: அவனும்‌ 
சிதையும்‌ ஒரு௨ரை ஒருவர்‌ கண்டனர்‌. அவர்கள்‌ 
உள்ளம்‌ கலந்தன. சீதை. கட. னைந்து, காதலால்‌ -- 

வ. 2. ப ப ப 


18 - அழியா அழகு 


(வெதும்பிக்‌ கொண்டிருக்கிறாள்‌. அவளுடைய நிலையைக்‌ 
கண்ட தோழிமார்கள்‌ அவளைப்‌ படுக்கையிலிருக்து எழுப்பி 
ஒரு பளிங்கு மாடத்துகீ்கு அருகில்‌ உள்ள . தாமரை. 
பொய்கைக்‌ கரைக்கு அழைத்துச்‌ செல்கிறார்கள்‌, அங்கே 
சர்திரகாந்தக்‌ கல்விலிருங்து ஊறிய குளிந்த நீரைத்‌ 
“தெளித்து ஓரு படுக்கையில்‌ அவளை இருக்கச்‌ 
'செய்வருர்கள்‌. ப 


அங்கும்‌ அவளுடைய மனம்‌ அமை த பெ ன்‌ 
.இராமபிரானுடைய திருவருவத்கையும்‌. அவன்‌ மேனி 
அழகையும்‌ நினைந்து மினைரந்து காதல்‌ நேரய்‌ மிக்குச்‌ 
சாம்புகிறாள்‌. சதையின்‌ கூற்றாகக்‌ கம்பன்‌ பல பாடல்களை 
அங்கே சொல்கிருன்‌. 


அவள்‌ அவ்வாறு இருக்க, அரசவையில்‌ இராமன்‌ 
வில்லை ஒடித்த மூழ்ச்சிச்‌ செய்தி அலைமோதுகிறது 
அங்கிருர்து அதைப்‌ பல தோழிமார்‌ பார்த்துச்‌ கொண்டிருக்‌ ப 
கிருர்கள்‌. வில்‌ ஓடிந்து விழுந்தவுடன்‌ யாவரும்‌ உவகை 
மயமாக நிற்கின்றனர்‌ அப்போது ஒரு தோழி, நீலமாலை 
என்னும்‌ பெயருடையவள்‌, இந்தக்‌ களிட்புக்கு உறிய: 
செய்தியைச்‌: சீதைக்குத்‌ கக்க வக தகம்‌ 
வருகிறாள்‌ . ப ன ப 


- சதையுடன்‌ ஈம்மை இருக்கச்‌ செய்து அவள்‌ நிலையை 
யூம்‌ பேச்சையும்‌ காட்டிய கம்பன்‌ இப்போது நம்‌ 
கவனத்தை வேறொரு பக்கத்துக்குத்‌ இருப்புஒருன்‌.. 
காதல்‌ மயக்கத்தில்‌ ஆழ்க்திருக்கும்‌ சீதையோடு ஒன்றிப்‌ 
போன நமக்கு, இராமனை அரசவையில்‌ பிறு இவிட்டு . 
வந்தது இப்போது நினைவுக்கு வருகிறது. - நீலமாலையினிடம்‌ 
நம்‌. கவனத்தைத்‌ திருப்புகிறான்‌ கவிஞன்‌, அவள்‌ சதை 
யிடம்‌. வந்து. இராமன்‌: வில்லை இழுத்த க ரக 
சொல்லப்‌ பரக ல்‌ 


உவசையின்‌ உருவம்‌ - 19 


நீலமாலை. வரும்‌ செய்கை, சீதையைக்‌ கண்ட 
(போது நிகழும்‌ நிகழ்ச்சி என்பவற்றை ஓவ3வொரு 
யாடலால்‌ சொல்லிவிட்டு அவள்‌ கூறும்‌ செய்தியை 
நான்கு பாட்டுக்களில்‌ அமைக்கிறான்‌. ஆக, நீலமாலை 
என்னும்‌ பாத்திரம்‌ ஆறே பாடல்களில்‌ தன்‌ உருவத்தைக்‌ 
காட்டுகிறாள்‌. அவளை நாம்‌ முன்பும்‌ கண்டதில்லை? 
பின்பும்‌ காணப்போவதில்லை. இப்போதுதான்‌ வருகிறாள்‌. 
அவள்‌ சிறிய பாத்திரமே ஆனாலும்‌ பெறிய 
செயலைச்‌ செய்கிறாள்‌. துயரமே உருவமாகக்‌ கிடந்த 
அிதையிடம்‌ உவகையே உரு௨மாக வந்து செய்தியைச்‌ : 
சொல்கிறான்‌.  சீசைக்கும்‌ இராமனுக்கும்‌ இடையே 
கோன்றிய காதலுக்கு அவள்‌ வாய்‌ மொழி உரம்‌ 
ஊட்டுகிறது. அந்த நிகழ்ச்சி கதையில்‌ ஒரு சிறிய 
திருப்பத்தைக்‌ காட்டுகிறது. ஆகையால்‌ சீதையின்‌. 
காதல்‌ கோய்ப்‌ புலம்பலால்‌ கம்மை மறக்கச்‌ செய்த 
கம்பன்‌, ஓரு பீடிகை - போட்டு ஈம்மை விழிக்கச்‌ 
சசய்கிறான்‌. ப 
என்றுகொண்டுள்‌ நைந்துநைந்‌ 
திரங்கிவிம்மி விம்மியே 
'பொன்திணிந்த கொங்கைமங்கை 
.. இடரின்மூழ்கு போழ்தின்வாய்க்‌ 
.குன்றமன்ன சிலைமுறிந்த ல 2 
- கொள்கைகொண்டு குளிர்மனத்‌ 
தொன்றும்‌உண்கண்‌ மதிமுகத்‌ 
தொருத்திசெய்த துரைசெய்வாம்‌. 
டர மிபான்‌ .இணிந்த - பசலை செறிந்த. மங்கை - சீதை, 


சில்‌ - வில்‌, கொள்கை - கருத்து; இங்கே பதம்‌ உண்‌ 
கண்‌ - வலயம்‌. கண்களையுடைய... 


20 அழியா அழகு 


பாட்டில்‌ மூன்‌ இரண்டடி நாம்‌. நின்ற இடத்தையும்‌ 
பின்‌ இரண்டடி இனிக்‌ கவனிக்க வேண்டியதையும்‌ நினைப்‌: 
பூட்டுகின்றன. தான்‌ காட்டப்‌ போகிற பாத்திரத்தின்‌ 
பேரைக்கூட இர்தப்‌ பாட்டில்‌ கவிஞன்‌ சொல்லவில்லை, 
ஆனால்‌ அவளுக்கு. இராமன்‌ வில்லை ஒடித்த செய்கை: 
உள்ளத்தைக்‌ குளிர்விதீத சிதன்றும்‌ அ தனால்‌ விழிகள்‌ விரிய 
முகம்‌ மலர அவள்‌ வருகிறாள்‌ என்றும்‌ புலப்படுத்துகிறான்‌. 
குளிர்‌ மனத்து ஒன்றும்‌ உண்கண்‌ மதிமுகத்து ஒருத்தி” 
என்று சொல்கரறுன்‌ அல்லவா?! இணி அந்தப்‌ பாத்திரம்‌ 
இயங்குகிறது. 
... நீலமாலை வேகமாக ஓடி வருகிறாள்‌ . அவள்‌ சமுத்ில்‌ 
அணிந்த வடங்கள்‌ பல மிற பணிகளை உடையவை.. 
காதல்‌ அணிந்த குழைஈளும்‌ மணிகளால்‌ ஆகியவை. அவை 
- இப்போது அசைந்து மின்னுகின்றன. பல வண்ணங்களை 4. 
- காட்டுதலால்‌ வானவிஉ௨லைப்‌ போல ஒளிர்கன்‌ றன. விரை. 
வாக வருவதனால்‌ ஆபரணம்‌, ஆடை, குழல்‌ எல்லாம்‌ ஒன்‌ ற: 
னோடு. ஒன்று பிணந்துகொள்கின்றன; சிக்கிக்‌ கொள்‌ 
இன்றன. இடையில்‌ ஆடை, மேல்‌ ஆடை என்று அவள்‌ 
அணிந்திருக்கிறாள்‌. அவள்‌ குழல்‌ கட்டுத்‌ தளர்ந்து சோர்‌ 
றது. அரை குலையத்‌ தலை குலைய ஓடி. வருகிறாள்‌. 
- உவகை, பெரும்‌ புடலைப்‌ போல அவள்‌. உள்ளத்தே அடிக்‌ 
இறது. சிதைக்கு மணவாளன்‌ வரவேண்டுமே சன்று 


... ஏங்கின. ஏக்கத்தை அவள்‌ உள்ளம்‌ அல்லவா அறியும்‌?” 


மின்னல்‌ நுடங்குவது போல வருஒறாள்‌; _ விரைவில்‌ வரு. 
- இறாள்‌. மேகம்‌ போன்‌ ற. கூந்தலும்‌ வானவில்‌ போன்ற: 


ட "அணிகலன்களும்‌ தோன்ற,அவள்‌ உடம்பு மின்னலைப்‌ போல- 


விட்டு. விளங்குகிறது. அவள்‌ கண்‌ மட்டும்‌ அந்த வேகத்‌, 
-”இதும்ஈன்றுகத்‌ தெரிது. சீண்ட கண்‌ அது; விசால 
. மானகண்‌. 


உவகையின்‌ உருவம்‌ 21 


வடங்களும்‌ குழைகளும்‌ வான வில்லிடத்‌ 

தொடங்குபு கலைகளும்‌ குழலும்‌ சோர்தர 

நுடங்கிய மின்ன கொய்தின எய்தினாள்‌ 
்‌. நெடுந்தடங்‌ கிடந்தகண்‌ நீல மாலையே, 


[தொடகங்குபு: தொடக்கு | என்பது எதுகை கோக்‌ 
'மெலிர்தத; க்க என்பது பொருள்‌, கலைகளும்‌ - ஆடை 
களும்‌, சோர்தர - அவிழ. நுடங்கிய - அசைத்த. நொய்தின்‌. 
விரைவில்‌. தடம்‌ - விசாலம்‌, ] 


முக்கியமான திழுப்பங்களில்‌ கம்பன்‌ பாட்டின்‌ 
சந்தத்தை மாற்றுவான்‌. இங்கும்‌ எழு£ர்க்க கழி951. லடி 
ஆரிய விருத்சமாகப்‌ டாடி வந்தவன்‌, நிகழ்ச்சியின்‌ 
(வேகத்தைப்‌ புலப்படுத்த நாற்சீ3ர யுள்ள கட்கது க்‌ 
மாகப்‌ பாடத்‌ தொடங்குகிறான்‌, 

கீலமாலை சதையை அணு வீட்டாள்‌. அவள்‌ உவகை 
என்னும்‌ வெள்ளத்தில்‌ மிதககிறாள்‌. உவகை3ய வடிவாக 
நிற்கிறாள்‌. சதையின்‌ தோழிகளில்‌ அவள்‌ ஒருத்தி, சீதை 
படம்‌ இடம்‌ காலம்‌ அறிந்து பரியாதையுடன்‌. பேசிப்‌ 
பூழகுகிறவள்‌. மற்றச்‌ சமயமானால்‌ மெல்லச்‌ சீதையை 
அணுகி அவள்‌ அடியை வணங்க அவள்‌ குறிப்பை அறிது 
“என்ன செய்தி?” என்று அவள்‌ கேட்க, இனிய மொழி 
களால்‌ சொல்ல வேண்டியதைச்‌ சொல்லும்‌ பழக்கம்‌ 
உள்ளவள்‌. இப்போதோ அந்தக்‌ கட்டுப்பாட்டுக்குள்‌. 


அடங்கிய நீலமாலையா அவள்‌? உவகையினால்‌ தன்‌ நிலையை 


மமறந்து ஓடி. வந்திருக்கறாள்‌. வழக்கம்போல வந்து அடி. 
.வணங்கினாளா? இல்லை, 5 ர 
வந்தடி வணங்கிலள்‌.. ௮ 
இன்னது செய்தாள்‌ என்று சொல்லீ அவள்‌. உவகை 
விலையைப்‌ புலப்படுத்தப்‌ போகிறான்‌ கவிஞன்‌. அதற்குமுன்‌ 
இது செய்திலள்‌ என்பதனாலும்‌ அதனை உணர்த்துஇருன்‌.. 


22 அழியா அழகு 


கவிஞனும்‌ ஓவியனும்‌ பல குறிப்புகளைத்‌ தம்‌ காவியத்‌: 
இலும்‌ ஓவியத்திலும்‌ காட்டுவார்கள்‌. ஆனாலும்‌ ஒவியனையும்‌ 
விஞ்சிக்‌ கவிஞன்‌ மேற்செள்டலும்‌ ஆற்றல்‌ படைத்தவன்‌.. 
ஓவியன்‌ இருப்பதைக்‌ காட்டுவான? ஈடப்பதைக்‌ காட்டு: 
வான்‌. இல்லாததையும்‌ நடவாததையும்‌ காட்ட அவனால்‌ 
இயலாது; கவிஞனோ அவற்றையும்‌ காட்டுகிறான்‌. 

ஒன்றும்‌ விளையாமல்‌ ஒரே பொட்டலாக உள்ள 
நிலத்தை ஓவியன்‌ எழுதுகிறான்‌. அதைப்‌ பார்க்கும்‌ நமக்கு. 
அது பொட்டல்‌ என்று தெரியுமே அன்றி அந்தக்‌ காட்சி 
. யிலே அழகு தோன்றாது; கவனம்‌ செல்லாது ஓவியன்‌ 
.. எழுதிக்‌ காட்ட அங்கே ஓன்றும்‌ இல்லை. கவிஞனோ, *௮ங்கே. 
- அருவி இல்லை; பயிர்‌ இல்லை. பச்சை இலலை; மேடு இலலை,. 
“பள்ளம்‌ இல்லை; மனிதன்‌ இல்லை; விலங்கு இல்லை; மலை. 
இல்லை; மடு இலலை” என்று அழகாக இல்லாதவற்றை௪ 
சொல்லிச்‌ லெ நேரம்‌: அவ்விடத்தில்‌ நம்மை நிறுத்தி: 
"விடுவான்‌, 


அவ்வாறே நீலமாலை செய்ததைச்‌ சொல்வதற்கு முன்‌. 
அவள்‌ செய்யாததைச்‌ சொல்லி, உவகை என்ற உணர்ச்௪' 
அவளை ஆட்கொண்டு தன்னை மறக்கச்‌ செய்தது என்பவன்‌. 
நுட்பமாகப்‌ புலப்படுத்துகிறான்‌. ப ப 
வந்தடி வணங்கிலள்‌. 


அவள்‌ வணங்கவில்லை; தறி, ன்‌ என்ன செய்தாள்‌ ?' 

அவள்‌. என்ன செய்ய வந்தாள்‌? இராமன்‌ வில்‌ ஒடித்த. 

ஈற்செய்தியைச்‌ சொல்லத்தான்‌ அவ்வளவு வேகமாக ஓடி. 

.... வந்தாள்‌. செய்தியினால்‌ விளையும்‌ உவகை சதையைச்‌ சார்வ: 

தற்குள்‌ அவளே அதில்‌ மூழ்இவிடுகிறாள்‌. வந்து நின்றவள்‌. 

அதைச்‌ சொன்னாளா? சொல்லவில்லை, ஏதோ கா கூ என்று 
சத்தம்‌. போட்டாள்‌! 


... வழங்கும்‌ ட்‌ 


உவகையின்‌ உருவம்‌ 23. 


ஓதை என்பதற்கு ஆரவாரம்‌ அல்லது ஓசை என்று 
பொருள்‌. அவள்‌ தன்னை மறந்து ஏதோ சத்தம்‌ போடு 
இறாளே ஓழிய வார்த்தையாக. ஒன்றும்‌ சொல்லவில்லை, 
அங்கே நிசழ்ந்த நிகழ்ச்சியினாலே பிறந்த உவகை, வெள்ள. 
மாகப்‌ பரந்தவிட்டது. சீதையின்‌ முன்‌ நிற்கையில்‌ ௮து 
பின்னும்‌ கரை கடந்து பொங்குகிறது. அதற்கு ஓர்‌ எல்லை 
தோன்றினால்தானே அவள்‌ தன்‌ உணர்வு பெறுவாள 1: 
அந்தமிலா உவகை வடிவாக நிற்கிறாள்‌. 
அந்தமில்‌ உவகையள்‌ . ப 
சத்தமிடுகிறாள்‌; ஆடுகிறாள்‌: பாடுகிறாள்‌. அவளுக்கு 
உவகை என்னும்‌ பித்தமே பிடித்து விட்டது. 
- வந்தடி வணங்கிலள்‌; வழங்கும்‌ ஓதையள்‌: . 
அந்தமில்‌ உவகையள்‌; ஆடிப்‌ பாடினள்‌ 
அவேசம்‌ : வந்தவளைப்போல அவள்‌ செய்யும்‌ ஆரவார 
மூம்‌ ஆட்டமும்‌ பாட்டமும்‌ ௮வள்‌ உள்ளத்தில்‌ பொங்கிய 
உவகையின்‌ மெயப்டாடாக வருபவை, ப 
௪தை அவளைப்‌ பார்கிகிறுள்‌. அவளுக்கு மனித 
உள்ளத்தின்‌ இயல்பு நன்றாகத்‌ சதரியும்‌, *இவள்‌ பழைய 
நீலமாலையாக வரவில்லை. உவகையே உருவமாக வந்திருக்‌ 
கிறாள்‌. இவள்‌ சிந்தையில்‌ கரை கடந்து பெொரங்கும்‌ 
உவகையே இப்படி, இவளை ஆட்டிவைக்கிறது. அதற்குக்‌ 
காரணமாக ஏதோ ஒரு நிகழ்ச்சி கடந்திருக்கிறது” என்று 
ஊூத்துக்‌ கொள்கிறாள்‌. மெல்ல, **ஏ, சுந்தரி உன்‌ 
சிந்தையில்‌ உள்ள மகிழ்ச்சியையும்‌ அதற்குக்‌ காரணமாக 
அிகழ்ந்த ௦ செய்கையையும்‌ சொல்‌ அம்மா" என்று கேட்கிருள்‌. 
. சிந்தையுள்‌ மகிழ்ச்சியும்‌ புகுந்த செய்தியும்‌ 
சுந்தரி! சொல்‌என. 
[புகுந்த - நிகழ்ந்த. சுந்தரி) விளி; சீதை. ்‌ என்றும்‌ 
கொள்ளலாம்‌. என - என்று ட ம்‌ ப 


24 அழியா அழகு 


வேகமாகச்‌ சுழலும்‌ பம்பரத்தை ஓரு சிறு கோல்‌ 
கொண்டு தொட்டால்‌ அது சற்ற இடம்‌ மாறிச்‌ சுழலும்‌... 
அப்படி ஆயிற்று, ?லமாலையின்‌ நிலை, தன்னை மறந்த அவளைச்‌ 
சீதை, '*சுந்தரி/”' என்று அழைத்து இவ்வுலகத்து நினைவுக்குக்‌ 
கொணர்ந்தாள்‌. அப்போதுதான்‌ அந்தத்‌ தோழிக்குத்‌ தன்‌ 
உணர்வு வந்தது, எமைச்‌ செய்ய வேண்டுமென்று 
வந்தாளோ அதையே செய்யாமல்‌ ஆடிப்‌ பாடி நின்ற 
மேபதைமையை உணர்கிறாள்‌, உவகைமயமாய்‌ நின்றவள்‌, 
தான்‌ தோழி என்பதையும்‌ முன்‌ இருப்பவள்‌ தன்‌ தலைவி 
யாகிய சீதை என்பதையும்‌ உணர்கிறுள்‌. அடடா! என்ன 
காரியம்‌ செய்தோம்‌! உவகை9வெறி மண்டு ஒரு கூத்தையே 
- ஆடிவிட்டோமே/ என்ற எண்ணம்‌ வருகிறது. சீசையை 
வணங்க வேண்டியவள்‌ அது செய்யாமல்‌ நின்றதையும்‌ 
எ” துயில்‌ நீங்கியவளைப்‌ போலவும்‌ ஆவேசம்‌ 

_டங்கியவளைப்‌ போலவும்‌ அமைதி பெற்று, தான்‌ முதலில்‌ 
௮. யதை இப்போது செய்யலானாள்‌. ௪தையைத்‌ 
தொழுது, சொல்ல வேண்டிய செய்தியைச்‌. சொல்லத்‌ 
கொடங்கனொள்‌ ப டி இன்ப. ஸீ ஆது 


தொழுது சொல்லுவாள்‌. 


வந்து அடி வணங்காமல்‌ ஓசை செய்து ஆடிப்‌ பாடியவள்‌ 
உவகையின்‌ உருவமாகய பெண்‌, இப்போது உவகையை : 
உள்ளத்தே அடக்கிய £லமாலை ஆடுவிட்டாள்‌. அப்போது . 
-வணங்காதவள்‌, இப்போது தொழுகாள்‌. அப்போது சொல்‌ 
லாதவள்‌, இட்போது. சொல்லலானாள்‌. 


- உவகை என்னும்‌. உணர்ச்சி முதலில்‌ தன்னை மறக்கச்‌ 
. செய்து, இயல்பான நிலையை மாற்றிப்‌ பல மெய்ப்பாடு 
களைத்‌ தோற்றுவித்தது. கண்டவுடன்‌ வணங்க வேண்டி. 
'யவள்‌, சீதையின்‌. சொல்லால்‌ தன்‌ நிலை பெற்ற பிறகே. 
தொழுதான்‌; க டப றல ௮ 


உவகையின்‌ உருவம்‌ 25 


வந்தடி வணங்கிலள்‌: வழங்கும்‌ ஓதையள்‌; 
அந்தமில்‌ உவகையள்‌; ஆடிப்‌ பாடினள்‌; 
“சிந்தையின்‌ மகிழ்ச்சியும்‌ புகுந்த செய்தியும்‌ 
சுந்தரி சொல்‌'எனத்‌ தொழுது சொல்லுவாள்‌. 
கம்பன்‌ படைத்த பெரிய பாத்திரங்களின்‌ உருவத்‌ 
தைப்‌ பல இடங்களில்‌ பல கோணங்களில்‌ பார்க்கிறோம்‌. 
அவன்‌ படைக்கும்‌ சிறிய பாத்திரமும்‌ உயிருடையதாக, 
உணர்வுடையதாக, அற்புத சித்திரமாக, ஓவியனையும்‌ 
அ மாற்றும்‌ இயல்புள்ளதாக அமைந்து விடுகிறது. நீல 
மாலையின்‌ உருவம்‌ அத்தகையது தானே? ள்‌ 


“அவள்‌ என்ன சொன்னாள்‌?'' என்று கேட்டுறீர்கள்‌? 
அதைப்பற்றி இட்போது நமக்குக்‌ கவலை இல்லை. 


திருமுகச்‌ செவ்வி. 


யோத்தி மாநகரம்‌. முழுவதும்‌ இராமனுடைய 
முடிசூட்டு விழாவுக்கு உரிய அலங்காரங்கள்‌ நடைபெறு. 
இன்றன. மக்கள்‌ யாவரும்‌ மூழ்ச்சிக்‌ கடலில்‌ மூழ்‌இயிருக்‌ 
கின்றனர்‌. இத்தகைய நிலையில்‌ கைகேயி, இரவில்‌ தசரத. 
னோடு வாதிட்டுக்‌ தனக்குரிய வரம்‌ இரண்டைப்‌ பெற்றுக்‌: 
கொள்கிறாள்‌. தசரதன்‌ அயரம்‌ மீதூர்ரது மயங்கிக்‌ இடக்‌ 
கருன்‌. ப 
விடிந்தது. சுமந்திரன்‌ தசரகனைப்‌ பார்க்கச்‌ சென்று 
_ காணானாசெ கைகேயியின்‌ அர்தப்புரத்துற்கு வந்து தன்‌ 
வரவைச்‌ சொல்லி அனுப்பவே, கைகேயி அவனைக்‌ கண்டு- 
இராமனை அழைத்துவரச்‌ சொல்கிறாள்‌. பெண்டிரிற்‌ கூற்ற: 
மன்ன அவள்‌, பிள்ளையைக்‌ கொணர்க'” என்றவுடன்‌... 
சுமந்திரன்‌ உண்மையை உணராமல்‌, எழுந்த பேருவகை. 
சிபாங்கப்‌ பொருக்கெனச்‌. சென்று இராமனை அணு, 
“மன்னரும்‌ முனிவரும்‌ மற்றவர்களும்‌ எல்லோரும்‌ மிக்க. 
- இன்பத்தோடு உன்னை. எதிர்பார்த்து நிற்ச்ருர்கள்‌, உன்‌ 
சிற்றன்னை உன்னை அழைத்துவரச்‌ சொன்னாள்‌. பொன்‌ 
்‌ மகுடம்‌ சூட விரைவில்‌ வருவாயாக'' என்கிறான்‌. அது. 
- கேட்ட இராமன்‌ தேரில்‌ ஏறித்‌ தன்‌ தகன இருப்‌- 
பிடத்துக்குச்‌ செல்கிறான்‌. 
. இராமன்‌ வந்ததை அறிக்க. | கைகேயி, துத்‌ 
"காட்டுக்குப்‌ ... போகவேண்டும்‌ ல செய்தியைச்‌: 


திருமுகச்‌ செவ்வி ப 27: 


தசரதன்‌ சொல்லமாட்டானாதலின்‌ தானே சொல்வதாக: 
வருஇருள்‌: 
நாயகன்‌ உரையான்‌ வாயால்‌, 
நான்‌இது பசுர்வேன்‌ என்னாத்‌ 
தாயென நினைவான்‌ முன்னே 
கூற்றெனத்‌ தமியள்‌ வந்தாள்‌. ப 
அவளைக்‌ சண்டவுடன்‌ மண்ணுற வணங்கு, வாயைக்‌: 
கையால்‌ பொத்தி, ஆடையைக்‌ கையால்‌ மடகீகக்‌. 
கொண்டு கெடஒழ்ந்து நிற்கிறான்‌ இராமன்‌. இரும்பினால்‌ 
இடைந்த நெஞ்சையடைய கைகேயி அவனைப்‌ பார்த்து,. 
உன்‌ தந்தையார்‌ கூறிய ஓன்றை உனக்கு உரைக்க. 
வேண்டும்‌'” என்கிறாள்‌. **என்‌ தந்தையார்‌ ஏவ கீங்கள்‌ 
சொல்வது ஒன்று உண்டானால்‌ எனக்கு வந்த பேறுதான்‌ 
என்னே! நான்‌ உய்ந்தேன்‌. தந்தையும்‌ தாயும்‌ நிங்களே.. 
நீங்கள்‌ சொல்வதுபோல நடக்க ஆயத்தமாக இருக்கிறேன்‌... 
பணியுங்கள்‌!” என்று இராமன்‌ கூறுகிறான்‌. அப்போது. 
அவள்‌ கூறுவதாகக்‌ கம்பன்‌ அமைத்திருக்கும்‌ பாடல்‌ 
தமிழர்களுககுப்‌ புதிதன்று, 
. 1! ஆழிசூழ்‌ உலகம்‌ எல்லாம்‌ 
..... பரதனே ஆள நீபோய்த்‌ 
தாழிருஞ்‌ சடைகள்‌ தாங்கித்‌ 
தாங்கரும்‌ தவமேற்‌ கொண்டு 
பூழிவெங்‌ கானம்‌ ஈண்ணிப்‌ 
புண்ணியத்‌ துறைகள்‌ ஆடி 
... ஏழிரண்‌ டாண்டின்‌ வாஎன்‌ 
நியம்பினன்‌ அரசன்‌ '' என்றாள்‌. 
இந்த உலகமெல்லாம்‌. பரதனே. ஆள, நீ காட்டுக்‌. 
குச்‌ சென்று பதினான்கு: ஆண்டிகள்‌ இருந்துவிட்டு வா'*.. 
ஏன்‌.று அவன்‌ "சொல்கிறாள்‌. ப ர ர ர இ 


28 அழியா அழகு 


அன்று இராமனுக்கு முடிசூட்டு விழா ௩டகக. 
வேண்டும்‌. அயோத்து மாஈகரமும்‌ கோசல காடும்‌ அதை. 
எதிர்நோக்கிக்‌ காத்துக்‌ இடக்கின்றன, ஓவ்‌ வொருவரும்‌ 
தம்‌ தலையில்‌ முடிகவிக்கடப்போவது போன்ற உவகையில்‌ 
மூழ்கியிருக்கிறார்‌, இராமனுக்கும்‌ இந்தக்‌ கணம்‌. 
வரையில்‌ தான்‌ நூடி, ரூடவேண்டிய நாள்‌ இது என்ற. 
இனைவு இருஈது வருகிறது. சிற்‌ மன்னையைக்‌ காண டல்‌ 
போது அவனிடம்‌ சுமந்திரன்‌, 
** பொற்றட மகுடஞ சூடப்‌ 
போதுதி விரைவின்‌ ”' 
என்‌ று சொல்லியீருக்கிறான்‌. ன 4 
இந்த: நிலையில்‌, “நீ காட்டுக்குப்‌ போகவேண்டும்‌”? : 
என்ற கட்டளை இராமன்‌ கால்‌ விழுகிறது. 'அரசன்‌.. 
.இயம்பினன்‌' என்று கைகேயி சொல்வதில்‌ ஆழ்ந்த குறிப்பு 
இருக்கிறது. யாரும்‌ புறக்கணிக்காமல்‌ பணிந்து . ஒழுகு. 
-வதற்குரிய அரசனது ஆணை அது என்பதை நினைப்பூட்டு 
"கிறாள்‌. அந்த டவ டல ர ட விளையாட்டோ 
யாதும்‌ இல்லை. ்‌ 
வேறு ஒருவன்‌ அந்த நிலையில்‌ "இருந்தால்‌, :*அ/” 
ன்று. மூர்ச்சை போட்டு... விமுச்‌ திருப்பான்‌; அலறி... 
யிருட பான்‌); இருதயம்‌ வெடித்து இறத்தும்‌ போகலாம்‌... 
சற்றே முரடனாக இருந்தால்‌ கைகேயிபினிடம்‌ தன்‌ 
- கோபத்தைக்‌ காட்டியிருப்பான்‌. இராமன்‌ எல்லோரையும்‌ 
“போன்றவன்‌ அல்லவே/ அவன்‌ என்ன செய்தான்‌? 
அவனிடம்‌. என்ன மெய்ப்பாடுகள்‌ . உண்டாயின? கம்பன்‌ ... 
ட ப 


ன ப ட்ட்டத ௭ 


 இண்படகம்‌., கதையில்‌, ன்‌ ஒரு -மூக்கயெமான 
திருப்பம்‌, - இராமன்‌, தன்‌. ப சண்‌. 


திருமுகச்‌ செவ்வி 295 


பணிருடி. சூடியிருர்சால்‌ மேலே கதை கடக்க இடம்‌. 
இலலை, அவன்‌ காட்டுக்குப்‌ போகத்தான்‌ வேண்டும்‌.. 
இதுவரையில்‌ அதற்குரிய அறிகுறு யாதும்‌ உண்டாக. 
விஉலை. கொடுமனக்‌ கூனி தோன்றும்போது இந்தத்‌: 
தலைமையான நிகழ்ச்சிக்கு அரங்கு ஏற்பாடாகிறது, 
பின்னால்‌ நமிகழவேண்டிய௰ நிகழ்ச்சிகள்‌ உருவாவதற்‌- 
குரிய ௧௬ ஒர்‌ இரவில்‌ கைகேயியின்‌ அந்தப்புரத்தில்‌ 
தோன்றுகிறது. விடிந்தவுடனே அதன்‌ வேலை தொடங்கி. 
விடுகிறது. விடிந்தும்‌ விடியாத அந்தக்‌ காலையில்‌. 
இராமன்‌ மகுட சூடும்‌ காட்சிக்காக அமைந்திருர்த. 
களம மாறிவிடுகிறது. அதற்தென்று பலர்‌ கூடி. 
ஏற்படுத்தியிருந்த வண்ணப்‌ பூங்கோயிலைக்‌ கைகேயி தன்‌. 
சொல்லால்‌ எரித்து விடுகிறாள்‌; இரையைப்‌ போட்டு: 
விடுகிறாள்‌. இனி எதிர்பாராசக காட்சிகள்‌ வரப்‌. 
பேர௫ஏன்றன. இராமன்‌ இந்தச்‌ இருப்பத்தில்‌ நிற்கிருன்‌... 

இது மிகவும்‌ மூக்கியமான இடம்‌. கம்பன்‌. 
இராமனுடைய நிலையை - முகத்தில்‌ தோற்றிய பாவத்தை- 
தனியே எடுத்துச்‌ சொல்ல வருகிறான்‌; அப்படிச்‌ ரக 
மூன்‌ அவனுக்குள்‌ ஒரு கிளர்ச்சி எழுக றது 


கவிஞன்‌ கவிதையைப்‌ படைத்த பிறகு அந்தக்‌. 
- கவிதை இன்பத்தை தாரம்‌ நுகர்கோோம்‌. அவன்‌ கவியாக. 
உருவாக்கும்‌ உணர்ச்செள்‌ முதலில்‌ அவன்‌ உள்ளத்தில்‌ 
- கருவாக நிற்கின்றன. . அவை உருவாகும்‌ வரையில்‌ 
கவிஞன்‌ ஒரு பெரிய இன்ப வேதனையை அடைிறான்‌. 
பிறருக்குத்‌ தன்‌ கவிதையிலே வடித்துச்‌ சொல்வதற்கு 
முன்‌ அவனே அந்த உணர்ச்சியில்‌ ஆழ்இறுன். இன்புறு 
. இரான்‌. அந்த . அந்தப்‌ பாத்‌ தரங்களாக நின்றும்‌, அவர்‌ 
களுக்குப்‌ புறம்பே நின்றும்‌ இன்பு றுஇருன்‌... அவனுடைய 
'உள்ள9மனும்‌ மேடையில்‌ நிகழும்‌ உணர்ச்சிக்‌ கூத்தின்‌". 


20 அழியா அழகு 


.ஓவியத்தையே அவன்‌ சொல்லிலே வடித்துத்‌ தருஒறான்‌.. 
அவன்‌ தான்‌ பெற்ற உணர்ச்சி இன்பத்தையே நாமும்‌ பெறும்‌. 
,படி. செய்கிறான்‌. ஆனால்‌ அவன்‌ அடைந்த இன்பம்‌ 
. அத்தனையும்‌ அப்படியே நமக்கு வந்து விட்டன என்று 
சொல்ல இயலாது, தாயும்‌ . தந்தையும்‌ குழந்தையைக்‌ 
கொஞ்சி விளையாடுகிருர்கள்‌. அவர்கள்‌. அடையும்‌ 
இன்பத்துக்கு ஈடே. இல்லை, ஆயினும்‌ தாய்‌ பெறும்‌ 
இன்பம்‌ ஒரு மாற்று உயர்வாகவே இருக்கும்‌. 

'செவிக்குத்‌ தேனன இராகவன்‌ புகழினை தீ திருத்தும்‌ 
கவிக்கு நாயக ஞான கம்பன்‌ இராம காதையைப்‌ படைப்ப 
_தற்கு முன்‌ தன்‌ உள்ளத்‌ இரையில்‌ இராமாயண த்தைக்‌ 
காண்கிறான்‌? கேட்டிறான்‌; அநுபவிக்கிறான்‌. என்றோ. 
நடந்த இராமகதை, எப்படியோ நிகழ்ந்த நிகழ்ச்சிகள்‌. 
அவன்‌ உள்ளத்தே மீட்டும்‌ உருவெடுக்கின்றன. அதே 
இராமன்‌, அதே கதை என்று சொல்வதற்கில்லை, கம்பன்‌ 
"தன்‌ அன்புக்கும்‌ அறிவுக்கும்‌ புலமைக்கும்‌ ஏற்ற வசையில்‌: 
.இராமகாதையின்‌ வித்தை உள்ளத்திலே பதியவைக்கிறான்‌. 
- அது பூரித்து வளர்கிறது; கசையின்‌ ஓவ்வொரு நிகழ்ச்சி 
யையும்‌ அவன்‌ தன்‌ அகக்கண்ணால்‌  காணு$றான்‌; 
அதில்‌ ஊறுஒிறுன்‌; இன்புறுகிறான்‌. பின்பே கவியுருவில்‌ 
தருகிறான்‌. அப்படித்‌ தரும்போது அவன்‌ தாரன்‌ பெற்ற 
உணர்ச்சியை அந்தக்‌ கவிதை அப்படியே. காட்டுகிறதா. 
என்று பார்க்கிறான்‌. சொல்லிறந்த ஒன்றை அவன்‌ சொல்லி: 
விட்டான்‌ என்று நாம்‌. கொண்டாடுகிறோம்‌. அவனோ... 
நரன்‌ சொல்ல வேண்டியது முழுவதையும்‌ சொல்ல. படத 
-வில்லையே/"” என்று அந்‌ கலாய்க்கிறான்‌. ப 
ப கைகேயின்‌ சடுசொல்லைக்‌ .. கேட்ட ர்க எவ்வாறு 
இருந்தான்‌. என்பதைச்‌ சொல்ல வரும்‌ போது அவன்‌. 
்‌ 'திருமூகச்‌ செவ்வியை முதலில்‌ சொல்ல மூயல்கிறான்‌ கம்பன்‌, 
. அது அப்போது எப்படி இருந்தது? அக்தக்‌. காட்சியை 


திருமுகச்‌ செவ்வி 3॥ 


வரே கண்டார்கள்‌. ஒருத்தி கைகேயி; மற்றொருவர்‌ 
கடவுள்‌; பின்னும்‌ ஒருவன்‌ கம்பன்‌ கைகேயி கண்டும்‌ காணாத 
குருடி. கடவுளோ கண்டும்‌ சொல்லாத ஊமை கம்பன்‌ ஒரு 
அனே கண்டதைச்‌ சொல்ல முநக்துகறான்‌. தான்‌ மிகவும்‌ ஈன்‌ 
(முகச்சொல்லி விட்டகாக யாரேனும்‌ எண்ணிச்கொண்டால்‌ 
என்‌ செய்வது என்ற அச்சமோ, ஈம்மால்‌ முழுவதையும்‌ 
உள்ளவாறு சொல்ல முடியவில்லையே என்ற இரக்கமோ, 
தெரியவில்லை; சொல்ல வேண்டியதைச்‌ சொல்வதற்கு மூன்‌ 
ரு ரீடிகை போட்டுக்கொள்வறான்‌. கன்னுடைய ஆற்ற 
அக்கு அகப்பட்டகன்று அது என்பதைக்‌ குறிப்பிடுகிறான்‌. 
ரன்‌ என்‌ உள்ளத்தே கண்ட காட்சியை, 
அதனாற்‌ பெற்ற உணர்ச்சியை, அப்படியே ஏன்னால்‌ 
“சொல்ல மூடி யவில்லை. அப்பொழுது நான்‌ அதுபவ 
உலகில்‌ இருந்தேன்‌. இப்பொழுது சொல்‌ உலகுக்கு வந்து 
விட்டேன்‌, அப்பொழுது அடைந்த அநுபவத்தை இப்‌ 
பொழுது சொல்லால்‌ கோலம்‌ செய்வது எளிய கரரியமா? 
என்னப்‌ போன்ற எல்லோருக்குமே இது இயலாதது” 
என்று அவன்‌ சொல்வியிருப்பான்‌, ஈகம்மைட்போல வெற்று 
அரர்த்தையை அடுக்குபவனுத இருந்தால்‌. ஆனாலும்‌ 
ட 2 சில சொற்களிலே வைதீதுத்‌ தன்‌ ஆற்று. 
மையை உணர்ஜ்தியே விடுகிறான்‌. 
இப்பொழுது எம்ம னோரால்‌ 
இயம்புதற்கு எளிதே? 
அப்பொழுது : பெற்ற அ௮நுபவத்தை. - இப்பொழுது: 
'சொல்லால்‌ வடிக்க முயலும்‌ என்னைப்‌ போன்றவர்களால்‌ 
"சொல்லுவதற்கு எளிதா அ௮து?' என்று கேட்டருள்‌. அவன்‌: 
"சொல்லத்தான்‌ போகிறான்‌. மற்றவர்கள்‌ சொல்ல முடியாத 
வகையில்‌ சொல்லியே விழுகிறான்‌. ஆனாலும்‌ அப்படி. அவன்‌. 
சொல்லுவதற்கு அதக க... உண்டாக்கி : - விடுகிருன்‌, 
இந்தப்‌ ட ககக ப 


32. "அழியா அழகு 
2 


ப கம்பன்‌ இராமனுடைய திருமுகச்‌ செவ்வியைச்‌ சொல்‌ 
- லஓுகிறான்‌. எங்களால சொல்ல முடியாத' என்ற முன்னுளை 
யூடன்‌ ௮ந்தச்‌ சொல்லோவியத்தை நீட்டுகிறுன்‌. 
இப்பொழு தெம்ம னோரால்‌ 
இயம்புதற்‌ கெளிதே? யாரும்‌ 
செப்பருங்‌ குணத்தி ராமன்‌ 
திருமுஃச்‌ செவ்வி கோக்கின்‌, 
ஓப்பதே முன்பு பினபு அவ்‌ 
வாசகம்‌ உணரக்‌ கேட்ட 
அப்பொழு தலர்ந்த செந்தா 
மரையினை வென்ற தம்மா/ 


“இராமனுடைய திருமுகச்‌ செவவியைப்‌ பார்த்தால்‌ 
அது அலர்ந்த செந்தாமரையின்‌ செவ்வியை வென்று 
விட்டது' என்பது இதில்‌ உள்ள கருத்து, -அ௮ன்றலர்ந்த. 
தாமரை” என்று மேட்ட பழக்கத்தால்‌ 'அப்பொழுதலர்ந்த. 
செந்தாமரையினை வென்றது' என்று கூட்டிப்‌ பொருள்‌. 
கொள்வர்‌ இலர்‌, “உணரக்‌ கேட்ட அப்மிபாமுது" என்று. 
கூட்டுவ3த பொருத்தம்‌. அப்பொழுது என்பதை அலர்ந்த. 
- என்பதோடு கூட்ட இலக்கணம்‌ இடந்தராது. இனி இதன்‌: 

பொருளைச்‌ சற்ற ஆராய்வோம்‌. 


இராமனுடைய திருமுகச்‌ ர வனகும்‌ மூன்று காலங்‌ ல்‌ 
_ களில்‌ பார்க்கிறான்‌ கவிஞன்‌ கைகேயின்‌ சுடுசொல்லைக்‌.. 
கேட்டதற்கு முன்‌ ஒரு நிலை; கேட்ட பொழு து ஒரு நிலை 


கேட்ட பின்பு ஒரு பிலை, இறந்த காலம்‌, நிகழ்காலம்‌, எதிர்‌” 


. காலம்‌ என்ற மூன்றில்‌ மிகவும்‌. நுட்பமானது நிகழ்காலம்‌, ் 
- ஏதிர்காலமாக இருப்பது இ றந்த காலம்‌ ஆவதற்கு நடுவில்‌. 
. உள்ளஇடைகழ்‌ அது. அது மிகவும்‌ சுருக்கமானது. அதைச்‌: 

௬ தன்ட பாட்‌ அது இலந்த காலமாக ர இராம: 


திருமுகச்‌ செவ்வி 33 


னுடைய திருமுகச்‌ செவ்வியின்‌ இறத்திலும்‌ அவ்வாச்கம்‌ 
உணரக்‌ கேட்ட அப்பொழுது இருந்த சிலை நுட்பமான து? 
அசற்கு முன்பு ஒரு நிலை, பின்பு ஒரு நிலை; ஆய இரண்டு 
நிலைகளும்‌ பலர்‌ அறியும்‌ தன்மையை உடையன. அலர்ந்த 
தரமரை மலரை அந்த இரண்டு நிலைகளிலும்‌, அதாவது 
கைகேயி உரைத்த சு$சசொல்லைக கேட்பதற்கு முன்பும்‌, 
அதைக்‌ கேட்டதற்குப்‌ பின்பும்‌ இராமனுடைய திருமுகம்‌ 
ஓதிஇருந்தது. ஆனால்‌ அவள்‌ கூறிய வாசகத்தைக்‌ கேட்ட 
அட்பொழுது செந்தாமரையை வென்று விட்டதாம்‌. அப்படி 
யானால்‌ இராமன்‌ அவள்‌ கூறியவற்றைச்‌ சரியாகக்‌ கேட்க 
வில்லையோ?” என்ற ஐயத்துக்கு இடம்‌ இல்லை. அவள்‌ 
வார்த்தைகளின்‌ பொருளையும்‌ அவற்றினூடே தோற்றும்‌ 
அவளுடைய உள்ளக்‌ கஇடக்கையையும்‌ நன்றாக உணர்ந்‌ 
தான்‌, அவ்வாசகம்‌ உணரக்‌ கேட்டான்‌." இராமனுடைய 
திருமூகம்‌ முன்பும்‌ பின்பும்‌ தாமரையை ஓத்திருக்க, அச்‌ 
சுநி சொல்லைக்‌ கேட்டபோது பொலிவு மிகப்‌ பெற்றுத்‌ 
தாமரையின்‌ அழகையே வென்றுவிட்டது. 
ட யாரும்‌ 
செப்பருங்‌ குணத்தி ராமன்‌ 
திருமுகச்‌ செவ்வி கோக்கின்‌, 
ஒப்பதே முன்பு, பின்பு; அவ்‌ 
வாசகம்‌ உணரக்‌ கேட்ட 
அப்பொழுது அலாந்த செந்தா. 
மரையினை வென்ற தம்மா] 
_. ஓப்பதே முன்பு; அதன்‌. பின்பு அவ்வாசகம்‌ உணரகி 
கேட்ட அப்பொழுது என்று பினபாகிய அப்பொழுது எனக 
கூட்டியும்‌ பொருள்‌ உரைக்கலாம்‌. ஆனால்‌. ர்‌ இந்தச்‌ 


ச றப்பு இல்லை. 
வ. 3 


24 அழியா அழகு 


முன்பு அவன்‌ திருமுகம்‌ தாமரையை ஒத்திருந்தது 
ர்‌ ற்குப்‌ பல மேற்கோள்கள்‌ கூறலாம்‌. ப 


இராமன்‌' கடவிலை நீருண்ட மேகம்‌ தன்பால்‌ 
தாமரை மலர்ச்சி பெற்றதுபோலச்‌ தோன்றுவதாகக்‌ 
கம்பன்‌ ஓரிடத்தில்‌ பாடுகிறான்‌. அவனுடன்‌ மேருமலையைப்‌ 
போல இலச்குவன்‌ வருவானாம்‌. ப 


கடல்வரும்‌ முகில்‌ஒளிர்‌ கமலம தலரா 

வடவரை யுடன்வரு செயலென. மறையும்‌ 

தடவுதல்‌ அறிவரு தனிமுத லவனும்‌ 

-புடைதரும்‌ இளவலும்‌ எனஙிகர்‌ புகல்வார்‌. ' 

தனக்கு எதிரே வரும்‌ மக்களை வலியச்‌ சென்று 

இராமன்‌ முகமலர்ச்சியுடன்‌ செளக்கியம்‌ விசாரிப்பானாம்‌. 
இக்தச்‌ செய்தியைச்‌ சொல்லும்போது, ' முகசமாகய தாமரை 
மலர்‌ கருணையினால்‌ விளங்கப்‌ பேசுவான்‌" என்று கம்பன்‌ 
பாடுகிறான்‌. 'முதிர்தரு கருணையின்‌ முகமலர்‌  ஒளிரா' * 
என்பது ஒர்‌ அடி. அங்கே மூகமலர்‌ என்ற தொடர்‌, 
“ஓப்பதே முன்பு என்று சொன்னதற்குச்‌ சான்று பகரும்‌. 


இனி, பின்பும்‌ தாமரை அம்முகத்துக்கு ஓப்பாச 
நின்றது என்பதற்கும்‌ அகச்சான்று உணடு. 

- அசோக வனத்தில்‌ இராமனைப்‌ பிரிந்திருந்த சதை 
தனியிருந்து முன்னை நிகழ்ச்சகளைன எண்ணி எண்ணி 
வெதும்புகரறாள்‌, பழைய சகினைவுகள்‌ ஒன்றன்‌. பின்‌ ஒன்றாக 
அவள்‌ அகக்கண்ணில்‌ தோன்றுகின்றன. ப 

இதோ இராமன்‌ வந்து முன்னே நிற்கிறான்‌ 
தன்‌. தந்தையார்‌. . தனக்கு முடிசூட்ட எண்ணி. 
யிருக்கும்‌ _ செய்தியைச்‌ "சொல்கிறான்‌. அவள்‌ உள்ளம்‌ . 





சி திருவவதாரம்‌. படலம்‌, மர 


திருமுகச்‌ செவ்வி 353 


மஒழ்றாள்‌. அடுச்சு காட்சி; அவன்‌ மரவுரி புனைந்து 
மகாண்டு வந்து நிற்கிறான்‌... (நான்‌ காட்டுக்குப்‌ 
போய்விட்டு வருகறேன்‌' என்கிறான்‌. அவள்‌ மனம்‌ 
மாழ்குகிறாள்‌. 
இந்த இரண்டு கண்ணாம்‌ இப்போது மீட்டும்‌ 
அினைவுக்குக்‌ கொண்டுவருகிறாள்‌. உவகைச்‌ செய்தியைச்‌ 
சொன்னபோது அவன்‌ முகம்‌ தாமரையை ஓத்திருந்தது. 
-காட்டுக்குப்‌ போரும்‌ செய்தியைச்‌ சொன்னபோதும்‌ அவள்‌ 
அந்த முகத்தைப்‌ பார்த்தாள்‌. என்ன வியப்பு/ . அதில்‌ 
சிறிதும்‌ வாட்டம்‌ தோன்றவில்லை. ௮32த பொலிவோடு 
தாமரையை ஓத்த மலர்ச்சியாடு ௮த்‌ திருமுகம்‌ விளங்‌ 
இயது, அதை இப்போது சனைக்கிறாள்‌ , 
மெய்த்தி ருப்பதம்‌ மேவென்ற போதினும்‌ 
இத்தி ருத்துறந்‌ தேகென்ற போதினும்‌ 
சித்தி ரத்தின்‌ அலர்ந்தசெர்‌ தாமரை 
ஒத்தி ருந்த முகத்தினை உன்னுவாள்‌. * 
இரண்டு சமயங்களிலும்‌ மூகம்‌ அலர்ந்த செக 
தாமரையினை ஒத்திருந்தது. பகல்‌, இரவு என்ற 
வே றுபாட்டால்‌ மலர்தலும்‌ கூம்புதலும்‌ உடையது தாமரை. 
அப்படி. இலலாத தாமரை ஒன்றை உவமையாகக்‌ 
கூற எண்ணினாள்‌; சித்திரத்தச்‌ செந்தாமரையைக்‌ 
கூறினாள்‌. அதையன்றி, அலர்ந்த செந்தாமரை அவன்‌ 
இருநூகத்துக்கு ஒப்பாக இருந்தது என்ற க 
வேறுபாடில்லை. 
கைகேயியின்‌ 'சடுசொல்லைக்‌ கேட்பதற்கு முன்பும்‌, 
கேட்டுத்‌ தன்பால்‌. வந்து செய்தி சொல்லிய சமய 
கமாகிய பின்பும்‌ இராமன்‌ மூகம்‌, “அலர்ந்த செந்தா 
மரை ஓத்திருந்த'ஜ' தகைமையைச்‌ சீதை உணர்ந்தாள்‌. 





ம, காட்சிப்‌, 20, 


86. அழியா அழகு 


அனால்‌ இடையிலே கைகேயி : சொன்ன வாசகத்தைக்‌. 
கேட்ட அப்பொழுது, அந்த மூகம்‌ தாமரையை வென்று 
பொலிவுற்றதை அவள்‌ கண்டிலள்‌. 

மேலே சொஎன பாட்டினால்‌, 

திருமுகச்‌ செவ்வி நோக்கின்‌ 

ஒப்பதே முன்பு பின்பு 

என்பதில்‌ உள்ள முனபு, பின்பு என்ற நிலைகளை வேறு; 
வேறுகவும்‌, *அவவாசகம்‌ உணரக்‌ கேட்ட அப்பொழுது! 
என்ற நிலையை வேழுகவும்‌ பிரித்து உணர்வ?த சிறப்‌்பென 
வும்‌, முன்னே சொன்ன இரண்டு நிலைகளிலும்‌ திருமுக. 
செவ்வி தாமரையை ஓத்திருந்ததென்றும்‌, கேட்ட அப்‌. 
பொழுது வென்றதென்றும்‌ கொள்வது பொருத்தமெனவும்‌. 
விளங்குகிறதலலவா? 


2 


_ கைகேயியின்‌ சொற்களைக்‌ கேட்டபோது இராமன்‌: 
மூகம்‌, தன்‌ இயற்கையான பொலிவினும்‌ இறந்து. 
விளங்கெது, இது காண்பதற்‌ கரிய காட்‌, அதனால்‌ 
கம்பன்‌, *அ௮ம்மா/' என்ற சொல்லைப்‌ பாட்டின்‌ இறுதியில்‌ 
வைத்து அந்த வியட்பைப்‌ புலப்படுத்துகிறான்‌: 


அலர்ந்த செந்தா ப ன்‌ 
ட மரையினை வென்ற தம்மா!: ்‌ ன கு 
அவ்வாறு ௮ம்‌ மூகம்‌ பொலிவு. பெற்றதற்குக்‌.. 
காரணம்‌ என்ன? தாமரையின்‌ பொலிவில்கூட இப்படி. 
ப வியப்பதற்குரிய தன்மை. ஒன்று உண்டு, தாமரை மலர்‌ 
மெல்லியது; தண்ணியது; அது... வெப்பத்துக்கு மாறான 
- இயல்பை உடையது; ஆயினும்‌ கோடைக்‌ காலத்தில்‌. 
- தண்பகலில்‌ ௮ம்மலர்‌ நன்றாக வீட்டு விளங்கும்‌. பனிக்குக்‌ 


திருமுகச்‌ செவ்வி 37 


கருகுமேயன்றி வெயிலுக்கு வாடாதது அது, அந்து 
பவட்பத்தைத்‌ தாங்கும்‌ ஆற்றல்‌ அதற்கு எ௫ூருந்து 
வந்தது? அதன்‌ இதழ்களில்‌ அந்த வன்மை இல்லை. 
பூம்பபொய்கையில்‌ இருக்கும்‌ தாமரைச்குத்தான்‌ வெயிலீற்‌ 
பொலிவுறும்‌ பொற்பு உண்டு. தணிய பறித்து வைத்தால்‌ 
வாடும்‌. 


அதன்‌ பொலிவுக்குக்‌ காரணம்‌ என்‌ தல்‌ று ஆராய்$ 
தால்‌ உண்மை விளங்கும்‌. பூவையும்‌ இதழையும்‌ விட்டு 
அட்பூ மலர்ந்த தண்டைப்‌. பற்றிச்‌ சென்றால்‌ கொடி. 
தட்டுப்ட டும்‌. கொடியையும்‌ பற்றிச்‌ சென்றால்‌ அதன்‌ 
கஇிழங்கைக காணலாம்‌. அந்தக்‌ கழங்கு, தண்மை நிறைந்த 
ரூழ்கிலை.பில்‌ சேழ்றுக்குள்‌. இறக்கிறது. வெளிய்லே உள்ள 
தட்ப வெப்பங்கள்‌ அந்தக்‌ கிழங்கைச்‌ சார்வதில்லை. அதன்‌ 
பாலுள்ள உரந்தான்‌ நீரின்மேல்‌ மிதக்கும்‌ தாமரைக்குச்‌ சுடு 
இன்ற வெயிலில்‌ பன்னும்‌ விட்டு விளங்கும்‌ டொலீவைத்‌ 


தருகிறது. 

இராமனுடைய முக்கமலத்தின்‌ பொலிவுக்கு மூலம்‌ 
காது என்பதை ஆராய்ந்தால்‌: அங்கும்‌ ஒரு கிழங்கு 
இருப்பதை உணரலாம்‌. சள வண்பாவில்‌ ஒரு பாட்டு; 


மெய்த்திருவந்‌ துற்றாலும்‌ 
வெந்துயர்வந்‌ துற்றாலும்‌ 

ஒத்திருக்கும்‌ உள்ளத்‌ 

. துரவோனே 
சான்பது அது. நலம்‌ விளைந்தாலும்‌ தங்கு விளைந்தாலும்‌ ப 
இரண்டையும்‌ ஒன்றாகக்‌ .கருதி ஒத்திருக்கும்‌ உள்ளத்‌ : 
தண்மை படைத்தவனை எனபது இதன்‌. பொருள்‌. 
இந்த இரண்டு நிலைகளிலும்‌ ஓத்து நிற்கும்‌ இயல்பு 
உள்ளத்தின்‌ உரத்தில்‌ விளைவது; அதைச்‌ சம நிலை. 
அன்று . கூறுவர்‌, இராமனுடைய . இருதயக்‌ பழஸ்கன்‌.. 


38 - அழியா அழகு 


உரம்‌ அவனுடைய முகத்துக்குப்‌ பொலிவை ஊட்டுிறது. 
அகத்தின்‌ மலர்ச்சி- துன்பத்திலும்‌ இன்பத்திலும்‌ ஒரு 
படியாக இருக்கும்‌ மலர்ச்சி - முகத்தில்‌ வெளியாகிறது. 
அகம்‌ சிறந்தவன்‌ இராமன்‌, அகத்தின்‌ இறப்பு, 
குணரலங்களால்‌ அமைவது; குணங்களில்‌ சிறந்தவன்‌. 
இராமன்‌. அவனுடைய அகமலர்சியாகயே குணச்‌ 
திறப்பை உணார்ச்தவர்களுக்கு அவன்‌ முகமலர்ச்‌?க்குக்‌. 
காரணம்‌ தெறியும்‌, சுடுவயிலில்‌ மிக்குப்‌ பொலிவது 
தாமரை; சுடுசொல்லின்டயுன்‌ அதனினும்‌ மிக்குப்‌ பொலிம்‌ 
_ தீது இரரமன்‌ தஇருமுகம்‌. இதம்குக்‌ காரணம்‌ அவனுடைய: 
உள்ளச்சிமட்புக்குரிய பண்புகள்‌, அந்தப்‌ பண்புகளை . 
எடுத்துச்‌: சொல்லல்‌ இயலாது, அகப்‌ பொலிவாஇய. 
மூலமும்‌ சொல்வதற்கரியது;. முசப்‌ பொவிவாகய விளைவும்‌ 
சொல்வதற்கரியது, ்‌ .. ப 
அவன்‌ திருமூகச்‌ செவ்விக்குக்‌ காரணம்‌ அவனுடைம 
அகச்‌ செவ்வியாயயே குணங்கள்‌ என்பதைக்‌ குறிப்பாகப்‌. 
புலப்படுத்த எண்ணிய கம்பன்‌, 


யாரும்‌, செப்பருங்‌ குணத்தி ராமன்‌ 
திருமுகச்‌ செவ்வி நோக்கின்‌ ப 
என்று கூறுஒிறான்‌. குணத்தைச்‌ சொல்ல முடிந்தால்‌! 
இதையும்‌ சொலல இயலும்‌, ௮குவும்‌ த்‌ ஆது. 
லரல்‌ இதுவும்‌, 
. இப்பொழு தெம்ம ஜோரால்‌ 
இயம்புதற்‌ கெளிதே? 
ப என்பது எவ்வளவு பொருத்தம்‌! 


கம்பன்‌, சான்‌ அகக்கண்ணில்‌ கண்டுணர காட்சி ப 
யைச்‌ சொல்வதற்குமுன்‌ தான்‌ நுகர்ந்த அளவுக்கு அதனைச்‌ 
சொல்லால்‌ வடிக்க இயலாது என்று இரங்குகிறான்‌. இ 


திருமுகச்‌ செவ்வி 39 


இந்தப்‌ பாட்டில்‌ உள்ள மூதல்‌ கருத்து, இராமனுடைய 
திருமூகத்தை முன்பு, பின்பு, அப்பொழுது என்று மூன்று 
நிலைகளில்‌ கண்‌ டு, தாமரையை ஓத்‌.இருக்த நிலைகள்‌ இரண்டு, 
வென்ற சிலை ஓன்று என்று கூறுகிறான்‌. இது இரண்‌ 
டரவது கருத்து, அவ்வளவு பொலீவு உண்டாவதற்குக்‌ 
காரணம்‌ இராமபிரானுடைய அ௮கமலர்ச்சியாகிய அருங்‌ 
குணம்‌ என்று குறிப்பாகப்‌ பெற வைத்திருக்கிறான்‌; இது 
மூன்றாவது கருத்து, இந்த மூன்று கருத்துக்களையும்‌ 
நினைக்கச்‌ செய்த பாட்டு மூழுவதம்‌ வருமாறு; 

இப்பொழு தெம்ம னோரால்‌ 

இயம்புதற்‌ கெளிதே யாரும்‌ 
செப்பருங்‌ குணத்தி ராமன்‌ 
திருமுகச்‌ செவ்வி நோக்கின்‌ 
ஒப்பதே முன்பு, பின்பு; அவ்‌ 
வாசகம்‌ உணரக்‌ கேட்ட 
அப்பொழுது. அலர்ந்த செந்தா 
மரையினை வென்ற தம்மா! * 

[எம்மனோரால்‌ - என்‌ இனத்தவர்களால்‌. எளிதே - எளி 
தாகுமா? செவ்வி- அழகு, முன்பு ஓப்பதே, பின்பு 
ஒப்பதே, அவ்வாசகம்‌ - கைகேயி சொன்ன வார்த்தை. 
உணரக்‌ கேட்ட - அவள்‌ சொன்ன சொல்‌ ஒவ்வொன்றை 
யும்‌ தெளிவாக உணரும்படி கேட்ட. கேட்ட என்ற பெய 
ரெச்சம்‌ அப்பொழுது என்பதில்‌ உள்ள பொழுது என்‌ 
பதைக்‌ கொண்டு முடிந்தது. முன்பு பின்பு அலர்ந்த செந்‌. 
தாமரையினை ஓப்பதே; அப்பொழுது வென்றது என்று ப 
கூட்ட வேண்டும்‌.] டட 


1, சகைகேயி சூழ்வினைப்‌ படலம்‌, 102 


அழியா அழகு 


இராமனும்‌ சீதையும்‌ இலக்குவனும்‌ அயோத்தி 
மாஈகரத்தை விட்டுத்‌ தமக்கு விதித்த காட்டு வாழ்க்கை 
வாழப்‌ புறப்பட்டு விட்டார்கள்‌. நாட்டைக்‌ கடக்து போய்க்‌ 
கொண்டிருக்‌ ஒருர்கள்‌. 

- அயோத்தியில்‌ இராமனுடைய பிரிவினாலும்‌ தசரத 
னுடைய மரணத்தினாலும்‌ யாவரும்‌ உயிர்‌ இல்லாத 
உடம்புகளாகத்‌ தோன்றுன்றனர்‌. எங்கும்‌ ஓளியே. 
இல்லை. துயர வெள்ளத்தில்‌ ஊர்‌ கமூழ்கக்‌ இடைக்கிறது, 
அந்த வெள்ளத்தில்‌ ஈம்மைத்‌ தோய்த்‌ தெடுக்‌கிருன்‌ 
கம்பன்‌, ப 

இராமனை நகருக்கு வெளியே அனுப்பிவிட்டு, ஈகரின்‌ 
- அவலக்‌ காட்சிகளைக்‌ காட்டி ஈம்மைக்‌ கண்ணீரும்‌ கம்பலையு 
மாக மிறுத்திய கம்பன்‌, 'இந்தச்‌ சோகக்‌ கதை போகும்‌; 
இனி3மல்‌ இரவோடு இரவாகப்‌ போன நம்பியின்‌ கதை 
யைக்‌ கவனிப்போம்‌. அதுதானே நாம்‌ நடத்த வேண்டி௰ 
கதை? இங்கேயே தேங்‌ நிற்கலாமா?' என்பவனைப்போல 
ஒரு மப்‌ பாடித்‌ தைலமாட்டு படலத்தை. முடிக்கிறான்‌. | 

.. வெள்ளத்‌ திடைவாழ்‌ வடவனலை 

..... அஞ்சி வேலை கடவாத . 

பள்ளக்‌ கடலின்‌ முனிபணியால்‌ 

..... பையுள்‌ ஈகரம்‌ வைகிடமேல்‌ 


அழியா அழகு 4] 


வள்ளல்‌ தாதை பணிஎன்னும்‌ 

வானோர்‌ தவத்தால்‌ வயங்கிருளின்‌ 
நள்ளிற்‌ போன வரிசிலைக்கை 

நம்பி செய்கை நடத்துவாம்‌, * 


அயோத்தி மாரகரத்இல்‌ துயரக்‌ கடல்‌ கொந்தளிச்‌ 
கிறது, வூட்டருடைய கட்டளையால்‌ அக்கடல்‌ கரை 
கடவாமல்‌ வெறும்‌ ொந்தளி போடு 9ற்கறு. கடலுக்கு 
ஈடுவே வடவாமுகாக்னி என்ற நெருப்பு இருக்கிறகாம்‌. 
அது எப்போதும்‌ எரிந்து கொண்டிருப்பதனால்தான்‌ 
கடலீன்‌ நீர்‌ தரையைக்‌ கடக்காமல்‌ அளவில அடங்கி 
இருக்கிறதாம்‌, இப்படி ஒரு வழக்கு உண்டு. இதை உவமை 
பயரக்குறொன்‌ கம்பன்‌. வடவனலுக்கு அஞ்சிச்‌ கரையைக்‌ 
.கடவாத கடலைப்போல, வட்ட முனிவரது கட்டளை யால்‌- 
. தயதில்‌ ஆழந்த நசாம்‌ எல்லை கடவாது ரின்றதாம்‌. வடவைக்‌ 
.கனலைப்‌ போல அவனும்‌ ஒரு ஞானக்கனல்‌ அல்லவா? 
முனிவன்‌ கட்டளையின்படி. ஈகரம்‌ இருக்க, தன்‌ 
_தந்‌ைதையின்‌ கட்டளையின்படி இராமன்‌ ஈகரை விட்டுச்‌ 
சென்றான்‌, தந்தையின்‌ கட்டளையா ௮? அந்த உருவத்தில்‌ 
வாஜோர்‌ செய்த தவம்‌ வந்தது. அதன்‌ வலிமையால்‌ யார்‌ 
ஏது சொல்லினும்‌ நில்லாமல்‌ இராமன்‌ ஈள்ளிருளில்‌ புறப்‌ 
பட்டு விட்டான்‌. “அட்படிப்‌ போன கம்பியின்‌ செயல்களை 
இனித்‌ தொடர்ந்து சொல்வோம்‌” னதா னாக 
கம்பன்‌, 


இச்தப்‌ பாட்டோடு றட ப கிகற்ச்சிகளை. இப்‌ 
-போதைச்கு நிறுத்தி, இராமனோடு ௩ப்மை அழைத்துச்‌ 
செல்கிறான்‌ கவிஞன்‌. ௮ம்‌ பெருமானைக. கங்கைக்‌ கரைக்கு 
அழைத்துச்‌ சென்று குகனோடு நஈட்புச்‌ செய்ய வைத்துச்‌ .. 
அித்துர கூடத்துக்குக்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்க்க வேண்டும்‌. 





3. தைலமாட்டு படலம்‌, 89 


42 - அழியா அழகு 


இப்போது கங்கைக்‌ கரையை அடையப்‌ போகிறான 
இராமன்‌. புதிய படலம்‌, *கங்கைப்‌ படலம்‌' என்ற பெய. 
ரோடு தொடங்குகிறது. 


அதன்‌ முதல்பாட்டைச்‌ சற்று விரிவாக ஆராய்வதே: 
இந்தக்‌ கட்டுரையின்‌ நோக்கம்‌, 


2 


மாடகத்தில்‌ யாவும்‌ பாத்திரங்களின்‌ கூற்ருக அமை 
யும்‌; காவியத்‌ தி3 லா கவிஞன்‌ கூற்றும்‌ பாத்திரங்களின்‌. 
கூற்றும்‌ விரவி வரும்‌, சவிஞன்‌ கூற்றுலும்‌ இரண்டு வகை. 
உண்டு. கதையோடு தொடர்பாக நிஃழ்ச்சிகளைச்‌ சொல்லிக்‌. 
கொண்டு போவது ஒரு வகை. கதையைச்‌ சற்றே நிறுத்தி, 
உலகுக்கு உபதேசம்‌ செய்வது, தன்‌ உணர்ச்சியை வெளி: 
யிடுவது முதலிய வசையில்‌ பாடுவது ஒருவகை, முன்ன”. 
தைக்‌ கதையின்‌ அகன்றும்‌, பின்னதைக்‌ கதையின்‌ 
புறமென்றும்‌ சொல்லலாம்‌. கம்பன்‌ பல இடங்களில்‌ இந்த: 
இரண்டு முறைகளையும்‌ மேற்கொண்டு பாடியிருக்கிறான்‌.. 

- கங்கைப்படலத்தின்‌ முதற்பாட்டி ல்‌ முதல்‌ இரண்டடி. 
கதை. நிகழ்ச்சியைச்‌ சொல்வன. பின்‌ இரண்டடி கம்பன்‌ 
தன்‌ உணர்ச்சியை வெளியிடு வன, 


வெய்யோன்‌ஒளி தன்மேனியின்‌ 
விரிசோதியின்‌ மறையப்‌ 

பொய்யோஎனு ம இடையாளொடும்‌. 

ப இளையானொடும்‌ போனான்‌;. 

மையோ.,மர கதமோ, மறி | 

.... கடலோ, மழை முகிலோ! 

ஐயோ! இவன்‌ வடிவென்பதொர்‌ ப 


அழியாஅழ குடையான்‌. ப 


அழியா அழகு ்‌ 


மூன்‌ இரண்டடி. இராமன்‌ சீதையோடும்‌ இலக்கு: 
வனோடும்‌ போவதைச்‌ சொல்கின்றன. பின்‌ இரண்டடி. 
கம்பன்‌ நின்று நிசானித்து இராமன்‌ அழகை அநுபவித்த 
உணர்ச்சியை வெளியிடுகின்றன. உற்சவரூர்த்துி எழும்‌: 
தருளும்போது வீட்டு வாயிலில்‌ நிறுத்தக்‌ கற்பூர ஆரத்தி 
செய்வது போல இருக்கிறது இது, புது காகரிசு உவமை: 
யாகச்‌ சொல்லப்போனால்‌, ஊருக்குப்‌ புறட்பட்டுப்‌ போகிற. 
வர்களை நிறுத்தி வைத்து ஒரு படம்‌ பிடித்துக்‌ கொள்வது 
போல இருக்கிறது என்று சொல்லாம்‌, 


'சதீரவனது ஒளி தன்னுடைய மேனியினிடத்தில்‌ 
வீரிர்து பரவுஒின்‌ ற நீல வண்ணச்‌ சோ தஇயில்‌ மறைக்துபோக, . 
இடை இவளுக்கு உண்டு என்பது பொய்யோ என்று ஐயு.று- 
மளவுக்கு மெலீந்த இடைமையுடைய சதையோடும்‌, இளைய 
வனாகய இலக்குவனோடும்‌ ( எல்‌. க. என்பது 
மூற் பகுதயில்‌ வரும்‌ செய்து, 


வெய்யோன்‌ஒளி தன்மேனியின்‌ 
விரிசோ தியின்‌ மறைய, 
. பொய்யோ௭ஈனும்‌ இடையாளொடும்‌ 
. இளையாளொடும்‌ போனான்‌. 


கம்பன்‌ இராமனுக்கு அருகிலே நின்று பரிவோடு: 
பார்கீகிறுன்‌ போலத்‌ தோன்றுகிறது. இராமனுடைய 
அழகை விளக்கெடுசதுக்‌ காட்டுவது போலக்‌ கதிரவன்‌ 
காட்டுகிறான்‌. ஆனால்‌ அவனுடைய கதிர்கள்‌. வெம்மை: 
யுடையன அல்லவா? “அவை இந்தத்‌ இருமேனியில்‌ பட. 
லாமா?" என்று அங்கலாய்க்கிறா னோ. கவீஞன்‌? கதிரவனுக்கு. 
வேறு பெயர்‌ அவன்‌ பினைவுக்கு வரவில்லை; வெய்யோன்‌" 
என்‌ இரான்‌. ஆனாலும்‌ ௮வன்‌ ஒளியே இராமனைக்‌:: 
காட்டுகிறது. இதக்‌. ப வ ௩53 


-44 அழியா அழகு 


அந்த ஒளியால்‌ இராமன்‌ மேனி விளக்கம்‌ பெறுகிறதா? 
இல்லை, இல்லை. நீல நிறத்துக்கு ஒரு பெருமை உண்டு, 
. மற்ற நிறங்கள்‌ வேறு வண்ணம்‌ தம்மோடு கலந்தால்‌ மாறு 
படும்‌, நீலம்‌ அப்படி. எளிதில்‌ மாறுது. | 


* ஆகாது உண்டது நீலம்‌ பிறிது: 
என்பது பழமொழி, மேலை விரிர்த வானமும்‌, ஆழ்ந்து 
பரந்த கடலும்‌ எல்லாவற்றையும்‌ தம்முள்‌ அடக்கக்‌ 
கொண்டு நீலப்‌ பெரும்பரப்பாக இருக்கின்றன, 
இராமன்‌ மேனியும்‌ தன்மேலே விழும்‌ செங்கதிரவனுடைய 
கதிர்களை மடக்கி விட்டது; அவை அந்த நீலப்‌ பெருஞ்‌. 
சோதியில்‌ மறைந்து விட்டன. ஒருபால்‌ கருஞாயிறு: 
.மற்ெருபால்‌ ' செஞ்ஞாயிறு, கருஞாயிற்றின்‌ திருமேனிச்‌ 
:சோ தியில்‌ செஞ்ஞாயிற்‌றின்‌ ஒளி மறைந்து போயிற்று. 

வெய்யோன்‌ஒளி தன்மேனியின்‌ 

விரிசோ தியின்‌ மறைய. ன ட 

எதிரே கதிரவன்‌. அவன்‌ ஒளி தன்மேலே பட 
(முதலில்‌ இராமன்‌ செல்கிறான்‌. அடுத்தபடி பொய்யோ. 
எனும்‌ இடையாளாகய சதை இந்தக்‌ கருஞாயிற்றின்‌ 
சிழல்போலச்‌ செல்கிறாள்‌. அவளுக்குப்‌ பின்‌ காவலாக 
இலக்குவன்‌ போூரறான்‌. மூவரும்‌ அடுத்தடுத்துச்‌ செல்‌ 
வதைப்‌ பாட்டினால்‌ அறிகிறோம்‌. முன்னும்‌ பின்னும்‌ 
நம்பியும்‌ தம்பியும்‌ செல்ல . இடையாளாகச்‌ சீதை 
'செல்‌.லுகிருள்‌. : ம்‌ 4 

பொய்யோஎனும்‌ இடையாளொடும்‌ 

.. இளையானொடும்‌ போனான்‌. 

போனவள்‌ ழூ: அவன்‌ அழியா அழகு உடையவன்‌. 

அந்த:  -. அதித கண்ணாரக்‌ ண்டு. வாயாரப்‌ பாட. 


அழியா அழகு 43. 


ஆசை பிறககிறது கவிஞனுக்கு, போடற போக்கிலே 
கெடுரேரம்‌ நிறுத்தி வைத்துப்‌ பல பாடல்களைச்‌ சொல்ல: 
விருப்பம்‌ இல்லை, சதையும்‌ இராமனும்‌ ஒருவர்‌ அழகை: 
மற்றவர்‌ பார்த்து மடூழ்வதாகக்‌ கதையை நடத்தப்‌: 
போகிறான்‌. அதற்குள்‌ இராமன்‌ பெருவனப்பைத்‌ தன்‌ 
கணனாரப்‌ பார்த்துவிட அவனுக்கு ஆசை; இரண்டு அழு. 
களிமீல அதைச்‌ சாஇக்க முற்படுகிறான்‌. 

இராமலாவண்யத்தை எப்படிச்‌ சொல்வது? கவீஞன்‌ : 
ஒரு பொருளை வருணிப்பதற்குப்‌ பல வகை உபாயங்கள்‌: 
உண்டு. அவற்றில்‌ மிகவும்‌ ஆற்றல்‌ பெற்றது உவமை, 
இங்க உவமைகளைக்‌ கொண்டு இராமனது பேரழகை 
அளந்துவிட எண்ணு ரன்‌, 


அவன்‌ திருமேனிக்கு எதை உவமையாகச்‌ சொல்ல: 
லாம்‌? அது கரிய வண்ணமூடையதானாலும்‌ உள்ளம்‌. 
கவரும்‌. தணமையுடையது. உள்ளத்தை மயக்குவதும்‌ ௧௬. 
சிறம்‌ உள்ளதுமாக உள்ள பொருள்‌ ஒன்று அவன்‌ 
நினைவுக்கு வருகிறது, அதுதான்‌ மை, வரிய மை இருக்கற. 
துலலவா? அதை உவமையாகச்‌ சொல்ல எண்ணு ரன்‌. 
அது போதுமோ போதாதோ என்ற ஐயம்‌ இருக்கிறது, 
ஆகையால்‌ மை ஜன்றையே சொல்லி வரையறுத்து விடும்‌ 
ஆணிவு அவனுக்கு இல்லை, இருக் தாலும்‌ சொல்லிப்‌ பார்க்க. 
லாம்‌ என்று கட்ட ப 


மையோ! 


ஒன்றை ஆசையுடன்‌ செய்கிறோம்‌. செய்த பிறகு. 
அதைப்‌ பின்னும்‌ நன்றாகச்‌ செய்யவேண்டும்‌ என்று 
தோன்றுகிறது, குழந்தைக்கு அலங்காரம்‌ செய்கிறோம்‌. 
ஓர்‌ உடையைப்‌ போடுகிறோம்‌. அது ஓரளவு அழகாக. 
இருந்தாலும்‌ இன்னும்‌ அழகாக இருக்க வேண்டும்‌ என்ற; 


டு அழியா அழகு 


ஆசையால்‌ பின்னும்‌ ஓன்றை அணிகறரோம்‌ ஆடைகள்‌ அதிக . 
. மாக வகைவகையாக நம்மிடம்‌ இருந்தால்‌ இந்த இரண்‌ . 
டோடு நிற்பதில்லை, மற்றொன்று, வேறொன்று, பிறிதொன்று 
ஏன்று ஒன்றைவிட ஓன்று இறப்பாக இருக்கிறதென்று . 
எண்ணி மாற்றி மாற்றி அணிவோம்‌. இது: மனித 
இயலபு. 

கம்பன்‌ இப்படித்தான்‌ செய்கிறான்‌. மையை உவமை 
யாககனான்‌. குணிவாகச்‌ சொல்லாமல்‌, *மையோ!” என்று 
ய உணர்வோடு சொன்னான்‌. அவனுக்குத்‌ திருப்தி 
உண்டாகவில்லை, மைக்கு ஓளி ஏது? அது சிமிழில்‌. 
அடங்குவ தாயிற்‌2ற/ அதையா சொல்வது?' என்று ௮வன்‌ 
நினைத்திருக்கக்‌ கூடும்‌, ஓளிபுடையதும்‌ மதிட்புடையது 
மாச வேறு ஒன்றைச்‌ சொல்லவேண்டும்‌ என்று விரும்பி .. 
னான்‌. அவனுத்கு இப்போது மரகதம்‌ நினைவுக்கு வந்தது. 
“ஆம்‌; சுடர்‌ விடும்‌ திருமேனிக்கு இதுதான்‌ சரி' என்று 
எண்ணிச்‌ சொல்ல வந்தான்‌, அப்போதும்‌ ஐயம்‌ விட. 
. வில்லை, _ 
மரகதமோ! 
என்றான. 


உறியிஃல உள்ள இன்பண்டத்தைச்‌ தாய்‌ அறியாமல்‌ 
எடுக்க விரும்புகிறான்‌ குழந்தை, அது அ௮வனுக்கு எட்டும்‌ 
உயரத்தில்‌ இல்லை, 'ஏப்படி, அதை எடுப்பது?' என்று 
“தெரியாமல்‌ திண்டாடுவிறுன்‌, கடைசியில்‌ பக்கத்தில்‌ 
இரு£த ஓரு முக்காலியை எடுத்துப்‌ போட்டு அதன்மேல்‌ 
அறி நின்று பார்க்கிறான்‌; உறி எட்டவில்லை. மறுபடியும்‌ . 
கழே இறங்கி உயரமான மணை ஒன்றை எடுத்து முக்காலி 
பபின்மேல்‌ வைத்து மீண்டும்‌ மேலை. ஏறி அண்ணாந்து பார்க்‌. 
- இறான்‌. இப்போதும்‌ எட்டவில்லை. அருஇல்‌ பப்‌; ்‌ 
ப தவலை என்று. உள்ளவற்றை அடுக்குகிறான்‌., 


அழியா அழகு 47 


கம்பனும்‌ அப்படியே செய்கிறான்‌. இராம 
லாவண்யம்‌ என்னும்‌ அழுத கலசத்தை எட்டிப்‌ 
பிடிக்கும்‌ அவலோடு எதை எதையோ அடுக்கு 
இரான்‌. முதலில்‌ மைப்படிக்கட்டுப்‌ போட்டு ஏறிப்‌ 
பார்த்தான்‌; இராமலாவண்யம்‌ எட்டவில்லை. அடுத்த 
படி. மரகதப்‌ படிக்கட்டுப்‌ போட்டான்‌; இப்போதம்‌ி 
எட்டவில்லை. 'மரசகதமூம்‌ சிறிய அளவிலே அடங்கு 
வத தானே? எல்லையின்றி விரிந்து கிடப்பது இவன்‌ 
அழகு. அவரவர்‌ தம்‌ தம்‌ நிலையிலிருந்து வெவ்வேறு 
வகையில்‌ இவன்‌ அழகைக்‌ கண்டு இன்புறுகிறார்கள்‌. 
ஆயினும்‌ இவன்‌ அழகை முற்றும்‌ கண்டவர்கள்‌ இவை. 
இந்தப்‌ பேரழகுக்கு எல்லையற்ற ஒன்றை அல்லவா . 
உவமை சொல்ல வேண்டும்‌?! என்று தோன்றியத, 
நீலப்‌ பெரும்பரப்பாகிய கடல்‌ அவன்‌ உளககண்ணில்‌ 
தோன்றியது. பல பல கோணங்களில்‌ கின்று பார்ககிறவர்‌ 
களுக்கு வெவ்வேறு வகையில்‌ அலைமயறியும்‌ அவன்‌ 
அழகுக்கு, அலைமறியும்‌ கடல்தான்‌ தக்க உஉமை என்று ஒரு 
கணம்‌ நினைத்தான்‌; மினைத்தவுடன்‌ சொன்னான்‌; சொல்லும்‌ 
போதே இது போதாதோ என்ற ஐயமும்‌ உடன்‌ குரல்‌ 
எழுப்பியது 

- மறிகடலோ! 

என்றான்‌. 

மையால்‌ படிக்கட்டுப்‌ போட்டு எட்டாமல்‌, மரகதத்‌ 
தால்‌ படி.யிட்டும்‌ எட்டாமல்‌, ம.றிகடலால்‌ படி அமைத்தும்‌ 
எட்டாமல்‌ இராமலாவண்‌ யம்‌ இன்னும்‌ எட்டாப்‌ பழ. 
மாகவே இருக்கிறது, ப ப 


கம்பன்‌ விடவில்லை. கடலைச்‌ சொன்னது ததக 
-இயை அளிக்கவில்லை. *கடல்‌, தான்‌ இருக்கும்‌ இடத்துக்கு 
அந்து காண்பவர்களுக்குத்தானே . காட்சி அளிக்கிறது? 
இவனோ தன்னை நாடுவார்‌ உள்ள இடத்துக்குத்‌ தானே 


48. அழியா அழகு 


போகிறானை. கானும்‌ கடலும்‌ மலையும்‌ கடந்து செல்ல 
இருக்கிறானே!” என்ற நினைவு உண்டாயிற்று. பல இடங்‌ 
களுக்கும்‌ சென்று காட்டு அளிக்கும்‌ பொருள்‌, கரிய: 
பொருள்‌, ஈல்ல பொருள்‌, உயர்ந்த பொருள்‌, ஏதேனும்‌ 
உண்டா? ஆம்‌, மழை பெய்யும்‌ நிலையில்‌ உள்ள கருமுூல்‌ 
அவனுக்கு முன்‌ நின்றது. இதுவே தகக உவமை என்று 
உறுதி செய்தான்‌. 
மழை முகிலோ! 
என்றான்‌. 
அட்போதும்‌ அவனுக்கு மன நிறைவு பிறக்கவில்கிட்‌ ப 
மைப்படிக்கட்‌ டே.றி, மரகதப்படிக்கட டேறி, மறிகடற்‌: 
படிக்கட்‌ டேறி, மழைமுடற்‌ படிக்கட்டும்‌ ஏறியாயிற்று;. 
இராமலாவண்யம்‌ இன்னும்‌ கைப்படவில்லை, கம்பன்‌ இப்‌. 
போது சளைத்துவிட்டான்‌. குழந்தை எல்லாவற்றையும்‌: 
அடுக்கி வைத்துப்‌ பார்த்தும்‌ உறி எட்டாவிட்டால்‌ இரண்டு. 
கையையும்‌ விரித்து, ஐயா!” என்கிறது. அதுபோல இப்‌ 
போது கம்பன்‌ இருக்கிறான்‌. இத்தனை உவமை சவக்‌ 
எட்டாத அழகை எப்படிச்‌ சொல்வது] 
மையோ! மர கதமோ! மறி 
கடலேோ/ மழை முகிலோ! 


ஓன்றும்‌ சரிப்படாமல்‌ இளைத்து ஏங்கி ஏமாந்து! 
அலுத்து நிற்கிற ன்‌ குழக்தையும்‌, 
ஐயோ! 
என்று கையை விரிக்க றது! 
- மையோ!மர கதமோ! மறி . 
கடலோ! மழை முகிலோ! 
ண்‌ இவன்‌ வடிவுஎன்பதோர்‌. . 


- அழியாஅழ ர ுத்று 


அழியா அழகு 49 
தீ 

௯ம்பன்‌ தோல்வீயுற்றான்‌ என்று சொல்லக்‌ தோன்று 
கற தல்லவா? இல்லை, அவன்‌ இங்கேதான்‌ வென்றான்‌ 
உவமையினால்‌ அளவிட முடியாத இராமனது பேரழகை 
உணர்ச்சிச்‌ இத்திரமாகக்‌ காட்டிவிட்டான்‌, சொல்வளம்‌ 
படைத்த கவிச்சக்கரவர்த்தியாகிய கம்பன்‌ தன்‌ சொல்லின்‌ 
எலலைக்குள்ளே அகப்படுத்தாத பொருள்‌ இல்லை, அவ 
னுக்கே அகப்படாமல்‌ இரு£தது இராமன்‌ வனப்பு. ௮தைச்‌ 
'சொல்வடையிமல பிடிக்க மூடியாதபோது, அதனினும்‌ 
சிறந்த உணர்ச்சி வலையில்‌ பிடித்து விட்டான்‌. அந்த 
உணர்சீசியைக்‌ காட்டும்‌ அடையாளந்தான்‌, 'ஜூயோ” 
என்ற சொல்‌. அறிவு தலைப்பட்டால்‌ சொல்‌ வரும்‌; 
அநுபவம்‌ தலைப்பட்டால உணர்ச்சி எழும்‌; சொல்‌ அடங்கும்‌ 
“இராமன்‌ அழகைச்‌ சொல்லால்‌ சிறை செய்ய ஒண்ணாது? 
அதநுபவத்தால்‌ நுகர்கது உணர்ச்சி வயப்படலாம்‌' என்ப 
தைக்‌ கம்பன்‌ நமக்குக்‌ குறிப்பாக உணர்த்துகிறான்‌; அதை 
அப்படிச்‌ சொல்லாமல்‌, தன்‌ சொல்‌ ஈழமுவுவதையம்‌, உணர்ச௪ 
விஞ்ிச்‌ தழுவுவதையும்‌ இந்தப்‌ பாட்டிலே சாடகக்‌ காட்‌ 

யைப்‌ போலத்‌ தோன்றும்படி. அமைத்து விட்டான்‌, 


சிறந்த இசைச்‌ கச்சேரி சடைபெறு௮ றது; பலவகை 
மக்கள்‌ கேட்டிமுர்கள்‌. ஆ! என்ன அருமையாகப்‌ பாடு 
கருர்‌] இர்தப்‌ பைரவியின்‌' ஆரோகண அவரோகணம்‌ 
எவ்வளவு கச்சிதமாக அமைகிறது! இந்தப்‌... பிடியில்‌ தான்‌. 
சாக மூர்சசனை தெர்கிறது' என்கிறார்‌ ஒரு ர9கர்‌. இதோ 
இதக்‌ கீர்த்தனையைத்தான்‌ இவர்‌ பாடப்‌ போகிருர்‌' என்‌: 
கிறார்‌ வேறு ஒருவர்‌. '௮ட/ மூன்று சுவரங்களுக்குள்‌ 
5. சஞ்சாரம்‌ செய்கிறா3ர]/”. என்கிறார்‌ மற்சிறார 

இவர்களுக்கு ஈடுவிலே இருவர்‌, *தீசஸா. த்ஸொ.. 
ர சன்று குழைவருர்‌, கிச்ச்‌ பேர்களிலும்‌ பரம . 


வ... 


40 அழியா அழகு 


ரக சிகாமணி யார்‌? *ஜஐயோ/!” என்றாரே, அவர்தாம்‌, 
மற்றவர்களின்‌ அறிவு சொல்லாகப்‌ பேசுறது. அவரே 
உணர்ச்சி வசப்பட்டு, அந்த உணர்ச்சியை, ஐயோ!” என்று. 
வெளியிடுகிரர்‌. 

கம்பன்‌ இப்போது சொல்லால்‌ கவிபாடும்‌ நிலையை. 
மீி உணர்ச்சியை வடிக்கும்‌ நுட்ப நிலைக்கு வந்து, ஐயோ”. 
என்கிறான்‌. அங்கேதான்‌ அவன்‌ இராமலாவண்யத்சைச்‌ 
சொல்லாமல்‌ சொல்லி விடுகிறான்‌. கல்லாலின்‌ இழிருந்து 
வாயாலே சொல்லாமலே சின்முத்திரையினால்‌ ஞான ௨. 
தேசம்‌ செய்த தென்முகக்‌ கடவுளை, “சொல்லாமற்‌ சொன்ன 
துரை' என்று ஓருவர்‌ போற்றுகிறார்‌. இங்கே கம்பனும்‌ . 
இராமலாவண்யதீ்தைச்‌ சொல்லாமற்‌ சொன்ன துரை 
யாகவே காட்சி அளிக்கிறான்‌. ௮வன்‌ சொல்கிருன்‌; ஆனால்‌. 
அகராரதியலே பொருள்‌ காணும்‌ சொல்லாலே சொல்ல 
- வில்லை; உணர்ச்சியை விளக்கும்‌ ஐயோ என்னும்‌ அடை 
யாளச்‌ சொல்லாலே சொல்கிறான்‌. ப 


ஐயோ! இவன்‌ வடிவென்பதோர்‌ 
அழியா அழகுடையான்‌. 


த 


அக்த ஒரு சொல்‌, ஐயோ!” . என்னும்‌ சொல்‌, 
- இராமன்‌ அழகை அளவிட்டுச்‌ சொல்லாமல்‌ அநுபவத்தால்‌ : 
உணரச்செய்யும்‌ சொல்லாக, எ.துகையில்‌ நின்‌ று விளக்கு 
"இறது. அந்தச்‌ சொல்‌ நமக்குப்‌ புதியது அன்று, நாமும்‌ 
எத்தனையோ முறை அதைச்‌ சொல்கிறோம்‌, ஆனால்‌ நாம்‌ 
அதைப்‌ பயன்படுத்‌ துவதற்கும்‌ கம்பன்‌ . பயன்‌ படுத்துவ 
தற்கும்‌ எத்தனை வேறுபாடு! காம்‌, *ஐயோ/” என்றால்‌ : 
- அதைக்‌ கே ட்கிறவர்களுக்கு, “தளோ,.. பாம்போ? என்கிற 
லத எழும்‌; - திருடனோ. என்று: அஞ்சுவர்‌; ன்‌ 


அழியா அழகு 51 


தலைவலி3யோ  காய்ச்சலோ ஏன்று ஐயப்படுவார்கள்‌. 
அதே சொல்லைக்‌ கம்பன்‌ இராமனது பேரழசைக்‌ காட்டும்‌ 
உணர்ச்சிக்‌ குறியாகக்‌ சவிபில்‌ பதித்து ' அழகு செய்து. 


விட்டான்‌. இங்கே எனக்கு ஐரு கதை அினைவுக்கு 
வருகிறது. ப 


ஒருவர்‌ தம்முடைய குழந்தையின்‌ பிறந்த நாள்‌ 
'கொண்டாட்டதிதைச்‌ சுருக்கமாகக்‌ கொண்டாடினார்‌. 
அர்தாறு நண்பர்களை அழைத்து, மாலையில்‌ சிம.றுண்டி 
அளித்தார்‌. மேசை போட்டு அ குன்மேல்‌ அழகான 
வலை செய்த துணியை விரித்தச்‌ சிம்றுண்டி. வகைகளைப்‌ 
பீங்கான்‌ பாத்திரங்களில்‌ வைத்துப்‌ பரிமாறச்‌ செய்தரர்‌. 
பீங்கான்‌. கிண்ணங்களும்‌ தட்டுக்களும்‌ 


வண்ணமும்‌ 
அலங்காசங்களும்‌ உடையனவாக இருந்தன, 


விருது அருந்தப்‌ போகும்‌ சமயம்‌ வீட்டுக்காரர்‌ 
.துழநக்தசை அங்கே வநீதது. மேசையின்பேல்‌ விரத 
இருந்த துணியைக்‌ கண்டபோது அதம்கு அதனிடம்‌ 
ஆசை உண்டாயிற்று, ஓழு. வந்து அதை இழுத்தது, 
இதை யாரும்‌ கவனிக்கவில்லை, கடுப்பதற்குள்‌ அணியை 
இழுத்து விட்டமையால்‌ மேசைமேல்‌ இருந்த பீங்கான்‌. 
அகண்ணங்களிற்‌ பல €$ழ விழுந்து உடைந்து விட்டன. 

வீட்டுக்காரர்‌. ஓடிவந்து குழக்தையை எடுத்துக்‌. 
“மிசொாண்டார்‌. பீங்கான்‌ உடைசலகள்‌ அதன்‌ காலைப்‌. 
'பொத்துவிடுமே. என்ற பயம்‌/ அங்கே வந்திருந்த கட்டிடக்‌. 
கலையறிஞர்‌ ஒரு சிறிய அண்டில்‌ அந்த உடைசல்களை. 
“யெல்லாம்‌ பொறுச்கி எடுத்துக்கொண்டார்‌. இடத்தைச்‌ 
அதீதம்‌ செய்த பிறகு வேறு பாத்திரங்களில்‌ ட 
வழங்கினார்கள்‌. விருந்து மூடிக்தது. 


ல மாதங்கள்‌ கழித்து அந்தக்‌ கட்டிடக்‌ கல்யிஞர்‌, 
னாம்‌ ஒரு ட டு. கட்டி ன்‌ அதற்கு. வ 


52 அழியா அழகு 


வேண்டுமென்றும்‌ விருந்தளித்த ஈண்பரை அழைத்தார்‌, 
அவர்‌ அங்கே சென்றபோது தம்‌ சுழந்தையையும்‌ அழைத்‌ 
துக்கொண்டு போயிருந்தார்‌. அவர்‌ வீட்டையெல்லாம்‌ 
பார்த்து மகிழ்கீது பேசிக்‌ கொண்டிருந்தார்‌. அவருடைய 
குழந்தையோ வீட்டிலுள்ள கூடத்தில்‌ குதஇத்து விளையாடிக்‌. 
கொண்டிருந்தது. கூடத்தின்‌ நடுவே தளத்தில்‌ பூம்‌. 
பொய்கையைப்‌ போல ஒரு சித்திரம்‌, தாமரை மலர்களும்‌ 
அன்னங்களும்‌ அப்பொய்கையில்‌ இருந்தன. குழந்தை: 
ஆசையோடு அந்தத்‌ தாமரையின்மேல்‌ கால்‌ வைத்து 
“பூ, பூ என்று குஇத்துக்‌ கொண்‌ டிருந்தது. 


அப்போது குழந்தையின்‌ தந்தையும்‌ அந்தக்‌ கட்டிட 
கலைஞரும்‌ அங்கே வந்தனர்‌. தளத்திலுள்ள சித்திரத்தை. 
வர்‌தவருகீகுக்‌ காட்டிய கலைஞர்‌, **உங்கள்‌ வீட்டில்‌ அன்று 
பொறுக்கிக்‌ கொண்டேனே, அந்த உடைசல்களைக்‌ கொண்டு. 
செய்தது இது” என்றார்‌. 

“என்ன! என்று வியப்பில்‌ ஆழ்தோர்‌. எக்கர்‌ 
தந்தை, ப 
ப ஆம்‌, உடைந்த பீங்கான்‌ ... நில்களில்‌ அந்த: 
த்‌ _ நிறத்துக்கு ஏற்றவற்றை அங்கங்கே பதித்து. 
அந்தச்‌ சித்துரக்கோலத்தை : அமைத்திருந்தார்‌ கலைஞர்‌... 
எந்தச்‌ சில்லின்மேல்‌ குழந்தை கால்‌ வைத்தால்‌ இரத்தம்‌ வரும்‌: 
என்று தந்‌ைத அஞ்சினாரோ அதத உடைசல்களின்மேல்‌ 
இட்போது ௮க்‌ குழந்தை நடனமாடிக்கொண்டிருந்தது. ட 
அந்தக்‌ குழர்தைக்குப்‌ பாத்திரத்தை உடைக்கத்தான்‌ தெரிந்‌ 
தது. உடைத்த துண்டுகளை ஒன்றாகப்‌ பதிக்கும்‌ வகையில்‌... 
பதித்து அழகுபடுத்தி விட்டார்‌ கலைஞர்‌. ப 

தாமும்‌. எத்தனையோ சொற்களை * உடைக்கிறேம்‌. 
அவற்றால்‌ பிறர்‌ உள்ளத்தில்‌ புண்‌ . உண்டாக்கும்‌. 
கவிஞனோ அதே: சொ க தக்கபடி, கவிகளில்‌ "பொருத்‌ தி 


அழியா அழகு 53 


அழகுபடுத்திவிடுகுன்‌. கெருப்புக்கும்‌ தேளுக்கும்‌ திருட 
னுக்கும்‌ கொலைகாரனுக்கும்‌ அஞ்சி, ஐயோ?” என்று காம்‌ 
கூவுகறோம்‌. கம்பன்‌ அதே சொல்லை அழகாகப்‌ பதித்து 
இராமலாவண்யத்தை நுகரும்‌ வண்ணம்‌ செய்து விட்டான்‌. 
அதை உணர்ச்சியுலகத்துக்குரிய வண்ணச்‌ சொல்‌ ஆக்கி 
இட்டான்‌. 


இராமனுக்கு வடிவு வேறு, அழகு வேறு என்பது 
இல்லை. அழகே அவனுக்கு வடிவாகி விட்டது. அதற்கு 
மையையும்‌ மரகதத்தையும்‌ மழைமுகிலையும்‌ மறிகடலையுமா 
உவமை சொல்வது? 
ஐயோ! இவன்‌ வடிவென்பதோர்‌ 
அழியா அழகுடையான்‌ 
என்பதில்‌ கம்பன்‌, உணர்ச்சியை உருவாக்கி ஈம்‌ உள்ளத்தில்‌ 
இன்ப ஊற்றைப்புகுத்துகிறான்‌. 
இப்போது பாட்டு முழுவதையும்‌ பார்க்கலாம்‌? 
வெய்யோன்ஒளி தன்‌ மேனியின்‌ 
விர்சோ தியின்‌ மறையப்‌ 
பொய்யோ௭னும்‌ இடையாளொடும்‌ 
இளையாலொடும்‌ போனான்‌; 
அமையோமர சுதமோ! மறி 
- கடலோ! மழை முகிலோ! 
ஐயோ! இவன்‌ வடிவுஎன்பதோர்‌ 
அழியாஅழ குடையான்‌! 


இவன்‌ வடிவு மை மூதலியனவோ/ ஐயோ! அறு 
சொல்லும்‌ வண்ணம்‌ அழியாத அழகு படைத்‌ தவனாகிய 
இராமன்‌ போனான்‌' ஏன்று வாக்கியம்‌ முடியும்‌, ப 


.. இராமனுடைய அழகு: "அறியா அழகு, அது கட்‌ 
கல்‌ காணும்‌ அழகாக இருக்தால்‌ ன்‌. ரன்‌ 


24 அழியா அழகு 


அகக்‌ கண்ணால்‌ காண்பது ௮து, அதைக்‌ கம்பன்‌ கண்டு? 
சொல்கிறான்‌. 


. இந்தப்‌ பாட்டில்‌ முன்‌ இரண்டடி அவ்வளவு முக்கியம்‌: 
அல்ல; கதைத்‌ தொடர்ச்சியை அவைசொல்கன்றன. அடுத்த. 
இரண்டு அடிகளும்‌, கம்பன்‌ தனி பின்று அகக்கண்ணால்‌ 
இராமன்‌ அழகை நுகர்கிறான்‌ என்பதையும்‌, அதனைச 
சொல்லால்‌ சொல்ல முயல்கிறான்‌ என்‌. தையும்‌, சொல்‌ 
நழுவும்போது உணர்ச்சி தழுவி நின்று அவனுக்கு வெற்றி 
யைத்‌ தருறது என்பதையும்‌, ஐயோ என்பது அந்த; 
உணர்ச்சியைக்‌ குறிச்கும்‌ அடையாளச்‌ சொல்லாக கிற்கிறல்‌ 
என்பதையும்‌ புலப்படுத்துகின்‌ றன. 


மன மாறறம்‌ 


.... இரு நிலையில்‌ இருந்த மனம்‌ அதற்கு ளே எதிரான 
கிலைக்கு.. மாறுவதென்றால்‌ ௮து எளிதில்‌ நிகழ்வ 
தன்று, சூழ்நிலையின்‌ வலிமையால்‌ அந்த மாற்றம்‌ நிகழும்‌, 
கிலம்‌ பிளந்து பூகம்பம்‌ உண்டாவதற்கு முன்‌ நிலத்துக்‌ 
குள்ளே மறைவாகப்‌ பல இயக்கங்கள்‌ நடைபெறும்‌. அவை 
முதிர்ந்து பின்பு நில ஈடுக்கமாக விளையுமாம்‌. அப்படியே 
ஒருவருடைய மனம்‌ மாறுவதற்கு முன்‌ அதற்குக்‌ காரண 
மான இயக்கங்கள்‌ அவரை அறியாமல்‌ மனத்தின்‌ அடியில்‌ 
கிசமும்‌; பின்பு அது வெளிப்படையாக உருவெடுசகும்‌. 


"காப்பியக்‌ சகுவிஞர்கள்‌ இத்தகைய மனமாற்றத்தை 
அழகரகச்‌ சித்‌இறித்திருக்‌இறார்கள்‌. கம்பன்‌ படிப்படியாக 
மனம்‌ மாறிவரும்‌ போக்கை துட்பமாகக்‌ காட்டுகிறான்‌. 
இரண்டு உ.தரரணங்களைட்‌ பார்ப்போம்‌. 


ச] 


ஒன்று கைகேயியின்‌ மனமாற்றம்‌. இது அண்ணி 
கதையில்‌ மிகவும்‌ முக்கியமானது, கை 3கம9.பின்‌ மனம்‌: 
மாறாவிட்டால்‌ இராமனுடைய கதை இவ்வளவு பரந்து 
விரிரது ரிலவ இடமே இல்லாமற்‌ உயிடடு்‌. இதனைக்‌ 
கம்பனே சொல்கிறான்‌. 


56 அழியா அழகு 
இரக்கம்‌ இன்மைஅன்‌ ௫ோஇவ்‌ 
வுலகங்கள்‌ இராமன்‌ 
பரக்கும்‌ தொல்புகழ்‌ அமுதினைப்‌ 
பருகுகின்‌ றதுவே? 
இவவாறு கைகேயி. இரக்கமின்‌ மி மாறுவதற்கு முன்‌ 
தூய கெஞ்சினளாகவே இருந்தாள்‌. இராமனையே தன்‌ 
மகனா; எண்ணி அன்பு செய்தாள்‌. கம்பன்‌, கதைப்‌ 
போக்கில்‌ இந்த உண்மையைப்‌ புலப்படுத்‌ துஒருன்‌. 


இராமனுக்கு முடிசூட்டுவதென்பது நிச்சயமாயிற்று , 
நகரம்‌ முழுவதையும்‌ அலங்காரம்‌ செய்து கொண்டிருந்‌ 
தார்கள்‌ மக்கள்‌, இந்தச்‌ செய்தியை முதல்‌ முதல்‌ மந்தரை 
கைகேயிக்கு அறிவித்தாள்‌. அந்சக்‌ கொடுமனக்‌ கூனி 
விரும்பாத செயல்‌ இது. அதனால்‌ கைகேயியின்‌ உள்ளத்தில்‌ 
பொருமையை எழுப்பும்‌ வகையில்‌ செய்தியைச்‌ சொன்னாள்‌... 

கூணி வரதபோது கைகேயி பாற்கடலில்‌ பவள. வல்வி 
ல.யட்டோல அணையின்மேல்‌ இடர்தாள்‌. அவள்‌ காலைத்‌ 
தண்டிக்‌ கும்பிட்ட கூனி ஈஞ்சைக்‌ கக்கத்‌ தொடங்னொள்‌. 

... *நன்றாயிருக்கிறது உன்‌ தூக்கம்‌/ தன்னை விழுங்கும்‌ 
பாம்பு ௮ணுகும்போதும்‌ ஒளி வீசிக்‌ கொண்டிருக்கும்‌ 
சரதிரனைட்போல, பெரிய துன்பம்‌ உன்னை அணு ூக்கொண் 
டிருக்கவும்‌, அதுபம்‌.றி வருக்தாமல்‌ தூங்குகன்றாயே/"” 
என்றாள்‌. ப 

-சைகேயி அதைக்‌ கேட்டு, ஏனக்கு என்ன துன்பம்‌. 
வந்தது? என்‌ குழந்தைகள்‌ செளக்கியமாக இருக்கிறர்கள்‌. 
அவரவர்கள்‌ அறநெறி திறம்பாமல்‌ வாழ்கிருர்கள்‌. இப்ப்டி. 
இருக்க, எனக்கு எந்த இடர்‌ வரும்‌?'' என்று கூறின்‌ 

அதுமட்டும்‌ அனறு. ““புகழ்வதற்கறிய நல்ல மக்களைப்‌ 
பெற்ற யாவரும்‌ துயரத்தை 7த்து நன்மையைப்‌ பெறு. 
வார்கள்‌. "உலகத்துக்கெல்லாம்‌ வேதம்போல கலம்‌ பயக்கும்‌ 


மன மாற்றம்‌ 57 


இராமனைப்‌ பிள்ளையாகப்‌ பெற்ற எனக்கு இடர்‌. உண 
டாகுமோ?'' என்றும்‌ கேட்டாள்‌. 


“பராவரும்‌ புதல்வரைப்‌ பயக்க யாவரும்‌ 
உராவரும்‌ துயரைவிட்‌ டுறுதி காண்பரால்‌; 
விராவரும்‌ புவிக்கெலாம்‌ வேத மேயன ப 
இராமனைப்‌ பயந்த௭ற்‌ கிடர்உண்‌ டோ?" என்றாள்‌. : 
/ பராவரும்‌ - புகழ்வதற் கரிய. பயக்க- பெற்றதனால்‌, 
உரரவரும்‌ - சுழலும்‌, உறுதி - நன்மை. எற்கு - எனக்கு 7] 


இங்கே கைகேயி இராமனைத்‌ தன்‌ பிள்ளையாகவே 
வைத்துப்‌ பேசுகிறாள்‌. அவன்‌ தனக்கு வரும்‌ இடை 
ஆற்றைப்‌ போக்கி இன்பம்‌ தரும்‌ புதல்வன்‌ என்ற எண்ணம்‌ 
அவள்‌ கருத்தில்‌ அழுந்தப்‌ பதிக்திருக்கி றது, இராமனிடம்‌ . 
- அவளுடைய அன்பு எவ்வளவு ஆழமாக இருந்‌இருக்க 
"வேண்டும்‌! இதனைப்‌ புலட்படுத்தவே கம்பன்‌ அடுத்த 
பரடலின்‌ தொடக்கத்தில்‌, அழ்ந்த பேரன்பினாள்‌' என்று 
கூறுகிறான்‌, இராமனைக்‌ தன்‌ மகனாகச்‌ சொன்னது சம்பிர 
தாயத்துககோ உபசாரத்துக்கோ அன்று; அந்த வார்த்தை 
ஆழ்க அன்பின்‌ விளைவாக வருவது. அந்த அன்பு அவள்‌ 
உள்ளத்தினூடே ஆழமாக வேரூன்றி நிற்கிறது, இதனைத்‌ 
தான்‌, “ஆழ்ந்த பேரன்பினாள்‌' என்ற தொடர்‌ குறிக்கிறது. 
ப கூணி இதைக்‌ கேட்டுச்‌ சும்மா இருப்பாளா? '*உன்‌. 
அவரழ்வு போயிற்று, புத்தசாலியாயெ கோசலை தன்‌ அறிவுக்‌ 
இிறமையால்‌ வாழ்வு பெற்றாள்‌'' என்று வேறு பிரித்துப்‌ 
மீபசினாள்‌. 
ஆழ்ந்தபே ரன்பினாள்‌ அனைய கூறலும்‌ 
சூழ்ந்ததீ வினைநிகர்‌ கூனி சொல்லுவாள்‌: 
"வீழ்ந்தது நின்ஈலம்‌; திருவும்‌ வீந்தது; 
- வாழ்ந்தனள்‌ கோசலை மதியினால்‌'' என்றாள்‌. 


த அழியா அழகு 
[அனைய - அந்தச்‌ சொற்களை. சூழ்ந்த - சுற்றிய. மலம்‌ - 
நன்மை, வீந்தது - அழிந்தது. ] 


இராமனுக்கு வந்த வாழ்வு கோசலைக்குரியது என்றும்‌: 
பரதனுக்கு வந்த இழிவு கைகேயிக்கு உரிய தென்றும்‌: 
"வேறுபடுத்திக்‌ காட்ட வருகிறாள்‌ கூணி, கைகேயி, கோசலை- 
.வாழ்ந்தனள்‌ என்பதை மட்டும்‌ காதில்‌ வாங்கிக்கொண்‌் 
"டாள்‌. “அப்படியா? அவள்‌ வாழட்டும்‌.. அவளுக்கு முன்பே 
நல்ல வாழ்வு இருக்கறதே. சககரவர்த்தியைக்‌ கணவனாக: 
வும்‌ பரதனைப்‌ பிள்ளையாகவும்‌ பெற்றதைவிடப்‌ பெரிய 
- வாழ்வு அவளுக்கு என்ன இருக்கிறது?'' என்றாள்‌, 
ப - அன்னவள்‌ அவ்வுரை. 
உரைப்ப ஆயிழை, 
"மன்னவர்‌ மன்னனேல்‌ 
கணவன்‌, மைந்தனேல்‌ 
பன்னரும்‌ பெரும்புகழ்ப்‌ 
... பரதன்‌, பார்தனில்‌ 
என்‌இதன்‌ மேல்‌அவட்‌ 
.. கெய்தும்‌ வாழ்வு?'' என்றாள்‌. 
[ஆயிழை - கைகேயி, கணவன்‌ மன்னவர்‌ மன்னா 
னேல்‌, மைந்தன்‌ பரதனேல்‌, ] 


கைகேயி, பரதன்‌ தன்‌ மகன்‌ என்பதை மறந்து, அவன்‌” 
கோசலையின்‌ மகன்‌ என்றே எண்ணியிருந்தாள்‌. இராமனைத்‌: 
கன்‌. மகன்றும்‌, பரதனைக்‌ கோசலை மகஅனென்றும்‌: 
எண்ணியிருக்கும்‌ கைகேயியினிடம்‌ தான்‌ சொல்ல வந்த. 
- செய்தியைச்‌ சொன்னாள்‌ கூனி. ப 


...... அவள்‌ பேச்சில்‌ கஞ்சு இருக்கது. “ஒரு பெண்ணைக்‌ 
கொலை செய்த இராமன்‌ நாளைக்கு முடிசூடப்‌ போகிறா 
என்று தோற்றும்படி. அவள்‌ கூற்று இருக்கிறது.. 


மன மாற்றம்‌ தழ 


அதைக்‌ கேட்டவுடன்‌ கைகேயிக்கு மஇூழ்ச்சி தரங்க : 
முடியவில்லை, ஒரு முதீதுமாலையை எடுத்துக்‌ கூனிக்குதி 
தந்தாள்‌. அவள்‌ அதை வீசி எறிர்து வைதாள்‌. பல: 
பிதம்ரினாள்‌. தன்‌ கோபத்தைக்‌ ககினள்‌, பிறகு. 
கன்‌ நச்சுப்‌ பேச்சை வீரினாள்‌, படிப்படியாகக்‌ காரணங்‌ - 
களைக்‌ காட்டினாள்‌, கோசலை கல்ல நிலையை அடையக்‌: 
கைகேயி இழிர்த நிலையை அடையப்‌ போகிறாள்‌ என்பதை 
எடுத்துக்‌ காட்டினாள்‌. பரதனை நினைந்து இரங்கினுள்‌. 

அவள்‌ கூறியவற்றைக்‌ கேட்கக்‌ கேட்கக்‌ கைகேயிக்குக்‌' 
கோபம்‌ பொங்கி வந்தது, அவளை கோக்க, “என்ன 
பைத்தியக்காரப்‌ பேச்சுப்‌ பேசுகிறாய்‌? நீ எனக்கு ஈல்லவள்‌ 
. போலவும்‌ பரதனுக்கு சல்லவள்‌ போலவும்‌ பேசுகிறுயே/ நீ்‌ 
இருவருக்கும்‌ நல்லவள்‌ ஆகமாட்டாய்‌, உனக்கே ரீ ஈல்லவ- 
-ளாச இல்லையே! ஏதோ மனசுக்குத்‌ தோன்றுவனவற்றை 
யெல்லாம்‌ வந்து சொல்லுகிறாயே/ உன்‌ பொல்லாத விதி. 
தான்‌ உன்னைத்‌ தூண்டி. விட்டது போலும்‌/ போடி/ பூத்‌ 5 இ. 
கெட்டவளே!” என்று சீறினாள்‌. 


* எனக்கு ஈல்லையும்‌ அல்லைரீ; 
என்மகன்‌ பரதன்‌ 
தனக்கு நல்லையும்‌ அல்லை; அத்‌ 
தருமமே நோக்கின்‌ 
உனக்கு நல்லையும்‌ அல்லை; வந்து 
ஊழ்வினை தூண்ட 
மனக்கு கல்லன சொல்லினை; 
மதியிலா மனத்தோய்‌!' 
என்பது அவள்‌ கூற்றுகக்‌ கம்பன்‌ அமைக்கும்‌ பாட்டு. 
இது கைகேமியின்‌ கோபத்தை வெளியிடுகிறது... . 
“மதியிலா மனத்தோய்‌!' என்பது அந்தக்‌ கோபத்தை: 
சன்முகக்‌ காட்டுகிறது. அனால்‌ அவளுடைய அடிமனத்துல்‌: 


60 அழியா அழகு 


மாற்றம்‌ கிகழத்‌ தொடங்கி விட்டது என்பதையும்‌ கம்பன்‌ 
நுட்பமாக இப்‌ பாட்டில்‌ காட்டியிருக்கிறான்‌. மந்தரையை 
வைது கூறும்‌ கைகேயி, 'நீ யாருக்கும்‌ நல்லவள்‌ ஆகமாட்‌ 
டாய்‌' என்று சொன்னாள்‌. பரதனைப்‌ பற்றிச்‌ சொல்லுகை 
யில்‌, (என்‌ மகன்‌ பரதன்‌ தனக்கு நல்லையும்‌ அல்லை' என்று 
கூறினாள்‌. இதுகாறும்‌ இராமனைத்‌ தன்‌ மகனென்றும்‌, 
பரதனைக்‌ கோசலை மகனென்றும்‌ எண்ணிய எண்ணத்தி 
.னூடே ஒரு விரிசல்‌ வந்து விட்டது.. பரதன்‌ தன்‌ மகன்‌ 
என்ற மினைவு அவளை அறியாமலை அவளைப்‌ பற்றிக்‌ 
கொண்டது, அவள்‌ கூறிய வாய்‌ மொழியில்‌ அவளுடைய 
சினம்‌ நன்றாகத்‌ இதரிந்தாலும்‌ அதனூடே மறைவாக 
அவளுடைய உள்மனத்தே நிகழும்‌ மாற்றமும்‌ நுட்பமாகப்‌ 
புலனாகின்றது. மனத்தின்‌ அழத்தில்‌ தோற்றிய அந்த 
நுட்பமான மாற்றத்தை, “என்‌ மகன்‌ பரதன்‌' என்ற பேச்சுக்‌ 
காட்டுகிறது. ப 

மேலே, “உன்‌ காக்கை அறுக்காமல்‌ விடுகிறேன்‌; போ 
ரீ' என்று கைகேயி கடிந்து கொண்டாள்‌. ஆயினும்‌ கூனி, 
தன்‌. சூழ்ச்சி பலிக்கக்‌ தொடங்கிவிட்டது என்பதை 
உணர்ந்து கொண்டாள்‌. சிறிதே விரிசல்‌ தோன்‌,றினால்‌ 
பிறகு பிரிப்பது எளிதல்லவா? கைகேயி எவ்வளவு வைதா 
லும்‌ அதைப்‌ பொருட்படுத்தாமல்‌ மேலும்‌ பல சியாயங்‌ 
களைக்‌ கூறி, அவள்‌ உள்ளத்தை. அடியோடு மாற்றி விட்‌ 
டாள்‌. இராமனைக்‌ காட்டுக்குப்‌ போகும்படி செய்யும்‌ 
அளவுக்குக்‌ கைகேயி மாறிவிட்டாள்‌. 

இந்த மாற்றத்தைப்‌ படிப்படியாகத்‌ தோற்றுவிக்‌ 
.இறான்‌ கம்பன்‌, “இராமனைப்‌ பயந்த எற்கு' என்றும்‌, 
மோசலைக்குப்‌ *பன்னரும்‌ பெரும்‌ புகழ்ப்‌ பரதன்‌ மைந்தன்‌” 
என்றும்‌ சொன்னவளே. “என்‌ மகன்‌ பரதன்‌' என்று . 
சொல்லும்‌ அளவுக்கு மனம்‌ மாறி, பின்பு மந்தரையிடம்‌, 
“இந்த । உறை ட என்‌ மகனுக்குத்‌. கதக்‌ என்று 


மன மாற்றம்‌ . 611 


கூறித்‌ தழுவிக்‌ கொள்கிறாள்‌; ஆரமும்‌ பொருளும்‌ வழங்கு. 
கிறாள்‌. . 
- உரைத்த கூனியை உவந்தனள்‌ 
உயிருறத்‌ தழுவி 
நிரைத்த மாமணி ஆரமும்‌ 
நிதியமும்‌ நீட்டி, 
*: இரைத்த வேலைசூழ்‌ உலகம்‌என்‌ 
ஒருமகற்‌ கீந்தாய்‌; 
தரைக்கு நாயகன்‌ தாய்தனி 
ந எனத்‌ தணியா, ! 


ர்கிரைத்த - வரிசையாக வைத்த, இரைத்த - முழங்க. 
வேலை - கடல்‌. தரைக்கு நாயகன்‌ என்றது பரதனை.] 


இப்போது அவள்‌ நீட்டிய அரத்தையும்‌ நிதியத்‌: 
தையும்‌ முன்னே தந்த மூத்து மாலையைப்‌ போலக்‌ கூனி' 
எறிவாளா? அவள்‌ ஏண்ணம்‌ பலித்‌ து விட்டதல்லவா? 


9 


மேவேறு ஓர்‌ இடம்‌, இராமன்‌ ௪ீதையுடனும்‌ இலக்கு . 
வனுடனும்‌ காட்டுக்குப்‌ பு.றப்பட்டுவிட்டான்‌. கங்கைக்‌: 
கரையை வந்தடைந்தான்‌. அங்கே குகன்‌ தன்‌ கூட்டத்‌... 
தோடு வந்து அவனைக்‌ கண்டான்‌, இராமனைக்‌ காணுவ- 
குற்குக்‌ கையறைகளோடு வர்தவன்‌ அவன்‌, 

இராமனைச்‌ கண்ணினால்‌ ஆர்வத்துடன்‌ பார்தது... 
மண்ணு ற வணங்கி எழுந்து வாய்‌ புதைத்து நினருன்‌.. 
உட்கார்‌. அப்பா''. என்று இராமன்‌ சொல்ல, அவன்‌ 
அமர மனமின்றி நின்றுகொண்டே இருந்தான... 
இராமனிடத்தில்‌ அவனுக்கு எல்லையில்லாத அன்பு: 


ம. மந்தரை சூழ்ச்சி: 82 


62 அழியா அழகு 


உண்டாயிற்று, தான்‌ கொண்டு வந்த கையுறைகளை . 
முன்னே வைத்து, “தேனும்‌ மீனும்‌ தேவரீர்‌ அழுது 
செய்வதற்கு ஏற்றபடி நல்ல முறையில்‌ கொண்டு 
வந்தேன்‌. திருவுள்ளம்‌ எப்படியோ?'' என்று மெல்லக்‌ 
கூறினான்‌. காட்டுக்கு அரசன்‌ அதலின்‌ தேனும்‌. கங்‌ 
கைக்‌ கரைக்கு உரியவன்‌ ஆதலின்‌ மீனும்‌ அவனிடம்‌ 
மிகுதியாக உண்டு, அவற்றைக்‌ கொண்டுவந்தான்‌. 


இராமன்‌ அவற்றைப்‌ பார்த்தான்‌. தேன்‌ மட்டும்‌ 
இருர்தால்‌ அதனை ஏற்றுக்கொண்டிருப்பான்‌. அதனுடன்‌ 
மீனும்‌' அல்லவா இருக்கிறது? ஆயினும்‌ - குகனுடைய 
உஞ்சகம்‌ அறியா அன்பை அப்‌ பெருமான்‌ ஈன்கு உணர்ந்து 
கொண்டான்‌, குழந்தையைப்‌ போலத்‌ தன்னிடம்‌ உள்ள. 
வற்றைக்‌ கொண்டு வந்ததை எண்ணி மூழ்ச்சள அடைந்‌ 
தான்‌. 


அருகில்‌ வம௬ முதிர்ந்த மாதவர்கள்‌ இருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ மீனைக்‌ கண்டு சற்றே அருவருப்பு அடைந்திருக 
க்கீ கூடும்‌, அவர்களைப்‌ பார்த்துப்‌ புனமுறுவல்‌ பூத்த 
படியே இராமன்‌ குகனுக்குகி தன்‌ அன்பைப்‌ புலப்படுத்‌ 
தினான்‌. வ்‌ 
இருத்திஈண்‌ டென்ன லோடும்‌ 
இருந்திலன்‌, எல்லை நீத்த 
. அருத்தியன்‌; **தேனும்‌ மீனும்‌ 
அமுதினுக்‌ கமைவ தாகத்‌ 
திருத்தினென்‌ கொணர்ந்தேன்‌; என்கொல்‌ 
திருவுளம்‌?'” என்ன, வீரன்‌ ப 
விருத்தமா தவரை நோக்கி 
ப  இறுவலன்‌ விளம்ப லுற்றான்‌. ' 


தட கங்கைப்‌, சக்ர, 


மன மாற்றம்‌ 63. 


[இருத்தி - உட்காருவாயாக, அருத்தி - அன்பு. திருத்தி 
“மனன்‌ - ஒழுங்காச்கி, முறுவலன்‌ - புன்சிரிப்புடையவனாக. ] 
குகனை நோக்கி இராமன்‌ உ்தமாகப்‌ பேசினான்‌. 
அவனுடைய அன்பைப்‌ பாராட்டினான்‌. அனால்‌ அவன்‌ 
.அளிச்தவற்றை உண்ணவில்லை. **உள்ளத்தின்‌ அன்பால்‌, 
அந்தச்‌ சிறந்த அன்பு வெளிப்படக்‌ கொண்டு வந்தவை 
.இவை என்றால்‌ அழுதச்தைவிடச்‌ ௪றந்தன என்றே 
கொள்ளவேண்டும்‌, மிக்க பரிவோடு எற்றுக்‌ கொண்டன 
அவானால்‌ தூயவை; எங்களுக்கும்‌ உரியவை. அன்பை உணர்ந்து 
கொண்ட அளவில்‌ இவற்றை நாம்‌ உண்டவர்களே ஆக 
விட்டோம்‌ அல்லவா?'' என்று ஈயமாக இராமன்‌ பேசுகிறான்‌ . 
அரியதாம்‌! உவப்ப உள்ளத்‌ 
தன்பினால்‌ அமைந்த காதல்‌ 
தெரிதாக்‌ கொணர்ந்த என்றால்‌ 
அமிர்‌ தினும்‌ சீர்த்த அன்றே? 
பரிவினில்‌ தழ்‌ இய என்னின்‌ 
பவித்திரம்‌; எம்ம னோர்க்கும்‌ 
உரியன; இனிதின்‌ நாமும்‌ 
உண்டனம்‌ அன்றோ?'' என்றான்‌. * 
[அரிய - அரியவை, சீர்த்த - சிறப்புடையவை, பரிவு - 
அன்பு, தழீஇய-ஏற்றுக்கொண்டவை, பவித்‌ ட 
தூயவை, ] 


'பரிவினில்‌ சமீ இய என்னின்‌ பவித்திரம்‌; எம்மோர்ச்‌ 
ப்கும்‌ உரியன” என்று இராமன்‌ கூறும்‌ போது, “இவை 
இயல்பிலே பவித்திரம்‌ ௮ற்‌ மனவானாலும்‌ பரிவோடு ஏற்றுக்‌ 
"கொண்டால்‌ பவித்திரம்‌ ஆவன. இவை எம்மஜேர்க்கு 
.உரிமன அல்லவானாலும்‌ அன்பு கருதி எமக்கும்‌ உரியன 
ஆயின” என்ற குறிப்பும்‌ அதனூடே ஒலிக்கிறது. ப 


7. கங்கைப்‌, 42, 





64. அழியா அழகு 


மேலே, இராமனும்‌ குகனும்‌ பேசினார்கள்‌. மறு காள்‌ 
காலையில்‌ தோணிகளைக்‌ கொண்டுவந்து தங்கை ஆற்றுக்கு? 
அக்கரையில்‌ சேர்க்கவேண்டும்‌ எனறு இராமன்‌ சொன்‌ 
னான்‌. இராமனுடைய கதையைக்‌ கேட்டுக்‌. குகன்‌: 
வருந்தினான்‌. அன்று இரவு குகன்‌ அவர்களுடன்‌ தங்கினான்‌, 


மறுகாள்‌ விடிந்தது, “8 போய்‌ நாவாய்களைக. 
கொண்டு வா” என்று இராமன்‌ குகனிடம்‌ சொன்னான்‌. 
அப்போது குகன்‌, '*ரீங்கள்‌ இங்கேயே தங்கிவிடுங்கள்‌, 
தானும்‌ என்‌ தோழரும்‌ உங்களுக்கு ஏவல்‌ செய்து வாழ்‌: 
வோம்‌. உங்களுக்கு வேண்டிய வசஇகள்‌ யாவும்‌ இங்கேயே 
இடைக்கும்‌'” என்று சொன்னான்‌. 


மூதல்‌ மூதலில்‌ இராமனைச்‌ சந்தித்தபோது இருந்த: 
குகன்‌ காட்டு வாழ்க்கையை உடையவன்‌. . அன்பிம3ீல- 
சறக்திருகதவனாயினும்‌ இராமனுடைய பழக்க வழக்கற: 
களைத்‌' தெரீந்துகொள்ளாதவன்‌. ஆதலின்‌ சேனும்‌ மீனும்‌ 
கொண்டுவந்து வைத்தான்‌. இட்போதோ அந்தக்‌ குகன்‌, 
“இராமன்‌ மீன்‌ நுகர£த கருணையாளன்‌' என்பதை 
உணர்ந்து கொண்டான்‌. இராமன்‌. நயமாகப்‌ பேசிய: 
பேச்சினாலும்‌, அவனுடன்‌ ஒர்‌ இரவு பழகிய பழக்கத்‌: 
_இனாலும்‌ அவன்‌ தெளிவு பெற்றான்‌. இப்போது பேசும்‌ 
குகன்‌ மனத்‌ தெளிவு பெற்ற குகன்‌. இக்க மாற்றம்‌ 
மிகழ்ந்ததைக்‌ கம்பன்‌ அவனுடைய பேச்சிலே காட்டு! 
அஇரறுன்‌. . ப 


இங்கேயே தங்கினால்‌ உங்களுக்கு வேண்டிய உணவு! 
கள்‌ உள்ளன. எங்கள்‌ உயிர்‌ உள்ள மட்டும்‌ உடன்‌ 
- இருந்து உபசாரம்‌ செய்வோம்‌. விளையாட்டாகப்‌ பொழு. 
தைக்‌ கழிக்கலாம்‌. காடு இருச்சிறது. நீராடக்‌ கங்கை: 
இருக்கிறது. நான்‌ இருக்குமட்டும்‌ நீங்கள்‌ இங்கே இருக்க. 
லாம்‌, கக. என்று அழைத்தான்‌. ன. 


மன மாற்றம்‌ 65 


** தேன்‌உள, தினைஉண்டால்‌; 
தேவரும்‌ நுகர்தற்காம்‌; 
ஊனுள துணைநாயேம்‌ 
உயிருள; வினயாடக்‌ 
கான்்‌உள; புனலாடக்‌ 
கங்கையும்‌ உளதன்றோ? 
நான்உள தனையும்‌ நீ 
இனிதிரு; ஈடஎம்பால்‌,'? ! 


[ஊன்‌ உளகுணை - உடம்பு இருச்குமளவும்‌, கான்‌ - 
காடு. நான்‌ உளதனையும்‌ - கான்‌ இருக்கு மட்டும்‌, ஈட 
எம்பால்‌ - எம்‌ இடத்துக்கு வா.] ப 

இதில முதலில்‌ உள்ள, 

“தேன்‌உள தினைஉண்டால்‌; 
தேவரும்‌ நுகர்தற்காம்‌'' ப 
சான்ற அடியே குகனுடைய தெளிவைக்‌ காட்டுறது. 
தேனும்‌ மீனும்‌ அழுதினுக்கு அமைவதாகதி திருத்தினேன்‌” 
- ஏன்று முதல்‌ நாள்‌ சொன்ன குகன்‌ இன்று மாறிவிட்டான்‌. 
“சதன்‌ உண்டு, இனை உண்டு' என்று செரன்னதோடுகூட, 
“எது பவித்திரம்‌ என்பதைத்‌ தெரிர்துகொண்டேன்‌' என்று 
குறிட்பிப்பவனைப்‌ போல, 'தேவரும்‌ துகா தற்கு ஆம்‌” என்று 
அதற்குச்‌ சிறப்பைத்‌ தருகிறான்‌, 


இராமன்‌ தான்‌ போகவேண்டிய தக ப்‌ 
கூறினான்‌. அப்பால்‌ அவர்கள்‌ தோணி எறிக்‌ கங்கை 
யைக்‌ கடந்தார்கள்‌. சரை கடந்தவுடன்‌ மறுபடியும்‌ குகன்‌ 
ஓரு விண்ணப்பம்‌ செய்துகொண்டான்‌. “நானும்‌ உங்க 
ஞூடன்‌ வருகி3றேன்‌' என்று அன்புடன்‌ சொன்னான்‌. . 





3. கங்கைப்‌, 55... 
வ. 3 


66 "அழியா அழகு 


காட்டிலே வழிகளைத்‌ தேடிக்‌ கண்டு பிடிக்க 
எனக்குத்‌ தெறியும்‌, நல்ல உணவுகளைக்‌ கொண்டு வரத்‌ 
தெரியும்‌. நீங்கள்‌ தங்குவதற்கு ஏற்ற உறைவிடத்தைச்‌ 
சமைப்பேன்‌. ஒரு கணமும்‌ உங்களைப்‌ பிரியாமல்‌ வாழ்‌ 
வேன்‌. கானும்‌ உடன்வரத்‌ இருவுள்ளம்‌ பாலிக்க_வேண்டும்‌”” 
என்று கெஞ்சுகிறான்‌. 
* நெறியிடை நெறிவல்லே 
கேடினன்‌ வழுவாமல்‌ 
ஈறியன கனிகாயும்‌ 
நறவிவை தரவல்லேன்‌'' ' 
- ஏன்று பேூனான்‌. ப 
இங்கும்‌ இராமனுக்கு எது இனிய உணவு என்பதைக்‌ 
தெளிக்க உணர்வோடு பேசுூரறுன்‌. (கனியும்‌ காயும்‌ 
தேனும்‌ கொண்டுவந்து தருவேன்‌' என்று சொல்கிறான்‌. 
அதிலும்‌ முன்‌ இருந்த அவனது மனஙிலை மாறியது புலனாக 
தல்லவா? 


1, சங்கைப்‌, 04.. 


நாவாய்‌ வேட்டுவன்‌ 


இராமன்‌ அயோத்தியை விட்டுக்‌ காட்டுக்குப்‌ போய்‌ 
ன்று தம்பிகளைப்‌ பெற்றாள்‌. ஒருவன்‌ வன வேடனாகய 
குகன்‌; மற்றொருவன்‌ குரக்கெத்தரசனாகிய சுக்கிரீவன்‌; 
பின்னும்‌ ஒருவன்‌ அரச்கனாயயே விபீடணன்‌, இயல்பாகத்‌ 
தன்னுடன்‌ பிறந்த மூன்று தம்பிகளுடன்‌ தன்‌ குணங்களில்‌ 
ஈடுபட்ட இந்த மூவரையும்‌ தம்பியாகவே கொண்டான்‌ 
இராமன்‌. ப ப 

அயோத்தியைப்‌ பிரிந்து அந்த நநரத்தின்‌ எல்லை. 
யைத்‌ தாண்டிக்‌ கங்கைக்‌ கரையை அணுகயவுடனே 
.குகன்‌ எதிர்ப்படுகிறான்‌. இராமனுடைய வனவாசத்தில்‌ 
மூசல்‌ ஊதுியமாகக்‌ குகனுடைய நட்புக்‌ வண பன. 
“குகனும்‌ இராமனிடம்‌ ஈடுபட்டு வீடுகிரான்‌. 


புதுத்தம்பிகள்‌ மூவராலும்‌ இராமனுக்கு உதவி 
இடைக்கிறது. அந்த மூன்றுமே கதையின்‌ முடிவா 
இராவண வதத்தக்குதி துணை நீற்கன்றன. அயோத்தியை 
விட்டுச்‌ சென்ற இராமனுடைய வனவாசம்‌ கங்கையின்‌ 
'தென்கரையிலிருந்து தொடங்குகிறது. இராமன்‌ மேற்‌ 
“கொண்ட தவவாழ்க்கையின்‌ தொடக்கத்தில்‌ குகன்‌ வந்து 
௮௨னைக்‌ கண்டு இராமனையும்‌ இலக்குவனையும்‌ சதையையும்‌ 
கரவாயில்‌ ஏற்றித்‌ தென்கரைக்கு கொண்டு வந்து சேர்ச்‌ 
இரான்‌. இராவணவகத்துக்கு இராமனுடைய தென்றிசைப்‌. 


68 அழியா அழகு 


பயணம்‌ மிகவும்‌ இன்றியமையாதது, அதற்கு உதவா 
இருன்‌ குகன்‌, பின்பு சுக்ரீவன்‌ குரங்குப்‌ படைகளுடன்‌ 
தானும்‌ படைத்துணை யாகிறான்‌. விபீடணனோ பல: 
இரகசியங்களை த்‌ தெரிவிக்கிறான்‌. ' 


குகன்‌ செய்த உதவி சிறியதாயினும்‌ அது கைமாறு. 
உகவாத உதவியாக இருக்கிறது, சுக்கரீவனும்‌ விபீடணா 
னும்‌ தம்‌ தமையன்மாருடைய நாட்டைப்‌ பெபற்ரர்கள்‌. . 
குகன்‌ புதியதாக எதையும்‌ பெற்றிலன்‌. இராமனுடைய: 
நட்பு ஒன்றையே பெறற்கரும்‌ பேருக எண்ணி இன்புற்றான்‌. 

கம்பன்‌ அவனுடைய இயல்புகளை இராமன்‌ மூன்‌: 
வைத்தும்‌, பரதன்‌ முன்‌ வைத்தும்‌ நமக்குத்‌ தெரிவிக்‌: 
இருன்‌. இராமனோடு ஈம்மைக்‌ கங்கைக்கரைக்கு அழைத்த ௪ 
சென்று, அங்கே குகனையும்‌ வருவித்துக்‌ காட்டுகிறான்‌; 
அவனுடைய தோற்றம்‌, பேச்சு, செயல்‌, எண்ணம்‌ ஆகிய: 
வற்றை ஓவியம்போல விளக்குகிறான்‌. 


வேடனாகிய அவனுடைய இயல்புகளைச்‌ சொல்வதற்கு. 
முன்னால்‌ இராமனை முனிவர்‌ களிடையே விருச்தாளியாக:. 
இருக்கச்‌ செய்கிறான்‌. வால்மீகியில்‌ இவவர்று திவலை 
என்பார்கள்‌. .. க்‌ ப 

குகனுடைய பறத்தோ ற்‌ றம்‌ கடமையானது; அனால்‌ 
உள்ளமோ அன்பு மயமானது. அவன்‌ இயல்புகளை கே?ர 
சொல்வதைவிட, முணிவர்கள்‌ இராமனை வரவேற்‌ று. 
உபசரிப்பதாகச்‌ சொல்லிப்‌ பிறகு அவன்‌ வருகையைச்‌ 
சொல்வதில்‌ வே றுபா ட்டு ஈயம்‌ இறக்கிறது. முனிவருடைய 
உபசார த்தையும்‌ அன்பையும்‌ ஏற்றுக்கொள்ளும்‌ இராமன்‌ 
நாவாய்‌ வேட்டுவனுடைய அன்பையும்‌ உணர்ந்து, உவகை. 
அடைஇரறான்‌, “'நீ என்‌ தம்‌.9'' என்று சொல்லும்‌ அளவுக்கு 
அவனுடைய கருணை விஞ்சி நிற்கிறது; ப 


நாவாய்‌ வேட்டுவன்‌ 9 


அமவயோத்தியை விட்டுப்‌ பிரிந்து வந்த இராமன்‌ 
இடையில்‌ உள்ள காட்சகெளையெல்லாம்‌ கண்டும்‌ சீதைக்குக்‌ 
காட்டியும்‌ வழி நடந்து கங்கைக்‌ கரையை அணுடனான்‌. 
அட்போது அவனுடைய வரவை அறிந்த முனிபுங்கவர்கள்‌, 
“எங்கள்‌ செல்‌ கதி வந்தத" என்று இன்புற்று வரது மொய்த்‌ 
தனர்‌; களிக்கூத்தாடினர்‌; பிறகு தம்முடைய தவப்பள்ளிக்கு 
அழைத்துக்கொண்டு சென்றனர்‌. காய்களும்‌ கிழங்குகளும்‌ 
கணிகளும்‌ தேடிக்‌ கொண்டு வந்து, “தோன றலை, 8 இந்தக்‌ 
கங்கையில்‌ நீராடித்‌ தியோம்பி அழுது செய்ய வேண்டும்‌”" 
அன்று வேண்டினார்கள்‌. அப்படியே இராமனும்‌ சிதையும்‌ 
நீராடினர்‌. செய்ய வேண்டிய கடன்௧ளை முறைப்படி. 
செய்தபிறகு இராமன்‌ ௮ம்‌ முனிவர்கள்‌ அளித்த விருந்தை 
அகர்ந்து. இன்புற்றான்‌. 

அந்தச்‌ சமயத்தில்‌ குகன்‌ வந்தான்‌, அவன்‌ ஆயிரம்‌ 
ஒடங்ககளை உடையவன்‌. எப்போதும்‌ வில்லை ஏந்தி யிருப்ப 
வன்‌. கல்‌ திரண்டாற்போன்ற தோளை உடையவன்‌, 

கையில்‌ குறிஞ்சி நிலத்திற்குரிய துடியை அவன்‌ 
வைத்திருந்தான்‌. சாய்கள்‌ அவனைச்‌ சுற்றி ன்றன. காலில்‌ 
தோற்செருப்பை அணிந்திருந்தான்‌. இருட்டைட்போன்ற 
அறத்தை உடையவன்‌. அவன்‌, பல எஏவலராகிய வீரர்‌ 
கூட்டத தோடு வந்தான்‌. க 

தமிழ்காட்டில்‌ குறிஞ்சி நிலத்தில்‌ வாழ்பவர்களாகிய 
வேட்டுவர்களுக்குத்‌ தெய்வம்‌ முருகன்‌, இங்கே கங்கைக்‌ 
கரை வேட்டுவனுடைய பெயர்‌ குகன்‌ என்பது, அது. 
முருகனுடைய இருசாமம்‌, பொதுவாக இந்த நாட்டில்‌ 
(வேட்டுவர்‌ யாவருக்குமே முருகன்‌ பர. என்று 
பஇதரிகிறது. ப 


தொடையளவுக்குக்‌ கரிய சல்லடத்தை அணிக்திருக்‌ 
ஜான்‌ குகன்‌, உயர்ந்த உருவத்தை உடையவன்‌ அவன்‌, 


70 அழியா அழகு 


அரையில்‌ தோலுடைடைக்‌ தாழ விட்டு உடுத்திருந்தான்‌.. 
அரத ஆடையினமேல்‌ அரைப்‌ பட்டிகையாகப்‌ புலி 
வாலைக்‌ கட்டியிருந்தான்‌. பற்களைப்‌ போல உள்ள சோழி 
களைக கோத்து அணிந்திருந்தான்‌, ௮வன்‌ தலைமயிர்‌ இருட்‌. 
டைக்‌ தொடுத்தாற்போலக்‌ கருகருவென்று இருந்தது. 
அவன்‌ கெழ்றிப்‌ புருவம்‌ நெல்லைத்‌ தொடுத்து. வைத்தாற்‌. 
டோல்‌ இருர்தது. முன்கை உரோமமோ பனஞ்‌ செறும்பு: 
போலத்‌ தோன்றியது, அவன்‌ தடமார்பு பாறையைப 
டோல விளங்கியது, உடம்பு, இருட்டுக்கு எண்ணெயைப்‌. 
பூசினதுபோல மில்‌ னீயது. 


அவன்‌ இடையில்‌ _கச்சோடு உடைவாள்‌ கட்டியிருந்‌. 
தான்‌. அவன்‌ பார்வை பாம்புப்‌ பார்வையாகத்‌ தோன்‌ 
இியது. அவன்‌ பேச்சைக்‌ கேட்டால்‌ அறிவுடையவர்‌ 
பேசுவதுபோல இல்‌; பித்தர்‌ பேச்சைப்‌ போல இருக்கது 
அவன்‌ இடை வச்சிராயு2ம்‌ போன்றது, ப ப 


தேனும்‌ ஊனும்‌ மீனும்‌ உண்ணுவதால்‌ அவன்‌ வாயில்‌ 
அந்த நாற்றம்‌ அடித்தது. முகத்தில்‌ புன்னகை உண்டா?' 
சிறிதம்‌ இல்லை. அவனுககுக்‌ கோபம்‌ வரவேண்டும்‌ என்ப து. 
இலலை; சும்மா பார்த்தால்‌ போதும்‌; '£ எழ நோக்குவான்‌." 
அவன்‌ குரலெடுத்து உரப்பினானானால்‌ ரட்‌ 
அஞ்சுவான்‌. ப ன 


 கங்கைகீகு அருகில்‌ இருங்கிபேரம்‌ என்னும்‌ த 
ருக்கு அவன்‌ தலைவன்‌, அவன்‌ இராமனைக்‌ காணுவதற்‌: 
ட காக வர்தான்‌. பார்த்தால்‌ அஞ்சத்தக்க உருவமுடையவ: 
னானைலைம்‌ அவனுடைய அறிவும்‌ குணமும்‌. பின்னாலே: 
விளங்குகின்றன. பெரியவர்களைக்‌ காண வரும்போது. 
கையில்‌ ஏதேனும்‌ கொண்டுபோக வேண்டும்‌ என்பதை 
அவன்‌ அ.ிந்திருக்கறான்‌. வேடர்‌ தலைவனாகிய பக 


நாவாய்‌ வேட்டுவன்‌ 71 


பார்க்க வரும்‌ வேடர்கள்‌ கையுறைகளோடு வருவதை 
அவன்‌ உணர்ந்திருப்பான்‌ அல்லவா? 


இராமனுடைய நாகரிக வாழ்க்கையை அவன்‌ அமி 
யான்‌, ஆனால்‌ அவனிடம்‌ அன்பு பூண்டு வந்தான்‌. தேனும்‌ 
மீனும்‌ கையுறையாகக்‌ கொண்டு வந்தான்‌. 


இராமன்‌ தங்கியிருக்கும்‌ இடத்தை அணுயெ போது 
தன்னுடன்‌ வரும்‌ வேடர்களை அப்புறத்தில்‌ நிறுத்திவிட்டு, 
தான்‌ வைத்‌ இருந்து வில்லையும்‌ வாளையும்‌ வைத்துவீட்டுக. 
கையுறைகளோடு வந்தான்‌. சிறிதும்‌ தளர்வு இல்லாத மனத்‌ 
தோடு, இராமனைக்‌ காணப்போகிறோம்‌ என்ற ஊக்கமும்‌ 
அப்பெருமானிடம்‌ உள்ள அன்பும்‌ உந்தத்‌ தவப்பள்ளியின்‌ 
வாயிலை நண்ணினான்‌. 

கம்பன்‌ குகனுடைய ஆடை, அணி, படை அதும்‌ 
றைச்‌ சொல்வதைப்‌ பார்த்தால்‌ அவனை முரட்டு வேடன்‌ 
என்றுதான்‌ எண்ணத்‌ தோன்றும்‌, விரதத்தால்‌ இளத்த 
மேனியும்‌ அருளொழுகும்‌ கண்ணும்‌ உடைய முனிவர்‌, 
காயும்‌ கிழங்கும்‌ கனியும்‌ அளிக்க உண்டு இராமன்‌ இருந்த 
செவ்வியில்‌, அவர்களுடைய தோற்றத்துக்கு முற்றம்‌ 
மாறான தோற்றத்தைப்‌ பெற்றவனாகக்‌ குகன்‌ வருஇிறுன்‌- 
நச்சராவைப்போல நடுக்கஞ்‌ செய்யும்‌ பார்வையும்‌, சற்ற 
மின்றியும்‌ த யெழ கோக்கும்‌ இயல்பும்‌, கூற்றமும்‌ அஞ்சக்‌ 
குழூறும்‌ குரலும்‌ உடைய அவனிடத்தில்‌ இராமனிடம்‌ 
ஈடுபடுவதற்கு ஏற்ற பண்புகள்‌ இரண்டு இருக்கின்றன? 
அவன்‌ பிச்சராம்‌ அன்ன பேச்சினன்‌; அன்பினன்‌, 

.... தவப்பள்ளியின்‌ வாசலில்‌ போய்‌ நின்‌.று கூவ எண்ணி 
னான்‌ போலும்‌; பெரியவர்கள்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ நினைத்த 
படி. பேசக்கூடாதென்ற பண்பு தெரியாதவன்‌. அவன்‌ 
கூவா முன்னம்‌ இலக்குவன்‌ வந்தான்‌. **நீ யார்‌ அப்பா? ”... 
என்று கேட்டான்‌, உடனே அன்‌ பாடு வணங்கினான்‌. 


92 அழியா அழகு 


இலக்குவனைக்‌ கண்ட குகன்‌ அவனையே இராமன்‌ என்று 
எண்ணிவிட்டான்‌. “தவா, மின்‌ கழல்‌ சேவிக்க வந்தேன்‌? 
நாவாய்‌ வேட்டுவன்‌, அடியேன்‌'' என்றுன்‌. 


கூவா முன்னம்‌ இளையோன்‌ குறுகி, “நீ 

ஆவான்‌ யார்‌?” என, அன்பின்‌ இறைஞ்சினான்‌; 
“தேவா! நின்கழல்‌ சேவிக்க வந்தனென்‌; 
நாவாய்‌ வேட்டுவன்‌ நாய்‌அடி யேன்‌'' என்றான்‌. ' 


இலக்குவன்‌ அவனைப்‌ பார்த்தான்‌. அவன்‌ பேச்சையும்‌ 
கேட்டான்‌, தூரத்தில்‌ நிற்கும்‌ அவன்‌ கூட்டத்தையும்‌ 
கண்டான்‌. குகனிடம்‌ நலல எண்ணம்‌ அவனுக்கு உண்டரக 
விட்டது. . ப 


தோற்றத்திலிரு்து குகனுடைய பணிவு தெரியாது. 
ஆனால்‌ அவன்‌ தன்‌ குழாத்தினரைத்‌ தனியே நிறுத்திவிட்டு... 
வீஃ லையும்‌ வாளையும்‌. வைத்துவிட்டு வந்ததில்‌ அவன்‌ பணிவு 
தெரிந்தது, அவன்‌ பேசத்‌ தொடங்குவதற்கு முன்‌ இறைஞ்‌ 
சயதில்‌ அந்தப்‌ பணிவு பின்னும்‌ நன்ருகத்‌ தெரிந்தது? 
அவன்‌ பேச்சிலோ அது மிக சன்றாக வெளியானதோடு 
அந்தப்‌ பணிவுக்குக்‌ காரணம்‌ அன்பு என்பதும்‌ புலனா 
யற்று; *நின்சுமல்‌ சேவிக்க வந்தனென்‌'' .என்றதிலும்‌, 
"மாய்‌ அடியேன்‌'' என்றதிலும்‌ பணிவும்‌ அன்பும்‌ மணந்தன.. . 


இலக்குவன்‌, ரீ இங்கே நில்‌” ஏன்று சொல்லிவிட்டு 
உள்ளே புகுந்து இராமனைத்‌ தொழுது சொல்லத்‌ தொடங்‌ 
கனான்‌. 'உனனைக்‌ காணும்பொருட்டு வந்திருக்கிறான்‌. 
நிமிர்க்‌ து நிற்கிற கூட்டமாகிய சம்‌.றத்தோடு வந்திருக்கிறான்‌. 
உள்ளம்‌ தூயவன்‌, தாயினும்‌ ஈல்லவன்‌. மோதுகிற நீரை 
உடைய கங்கையில்‌ உள்ள காவாய்களுக்குத்‌ தலைவன்‌? 
குகன்‌ என்பவன்‌”' என்று தெரிவீத்தான்‌. 


3. கங்கைப்‌, 82... 


நாவாய்‌ வேட்டுவன்‌ 73 


நிற்றிஈண்டு'' என்று புக்கு, 
நெடியவற்‌ றொழுது தம்பி, 
*கொற்றவ, நின்னைக்‌ காணக்‌ 
குறுகினன்‌, நிமிர்ந்த கூட்டச்‌ 
சுற்றமுக்‌ தானும்‌; உள்ளம்‌ 
தூயவன்‌; தாயின்‌ நல்லன்‌; 
எற்றுநீர்க்‌ கங்கை நாவாய்க்கு 
இறைகுகன்‌ ஒருவன்‌'' என்றான்‌. * 

- குகனுடைய வணங்கிய தோற்றமும்‌ பணிந்த மொழியும்‌ 
அவன்‌ உள்ளத்தூய்மையை எடுத்துக்‌ கூறின. ஆதலால்‌, 
“உள்ளம்‌ தூயவன்‌'' என்றான்‌. தாயின்‌ .. நல்லன்‌”' 
அரன்று சொல்லுவதற்கு ஏதேனும்‌ காரணம்‌ இருக்க 
(வேண்டும்‌. குகன்‌ இராமனுச்குக்‌ கையுறையாகக காட்டில்‌ 
கடைக்கும்‌ பல்வேறு பொருள்களைக்‌ கொண்டு வந்திருக்க 
லாம்‌. அவற்றைக்‌ கொண்டுவர வில்லை. அவன்‌ உணவுப்‌ 
பொருள்களையே கொண்டு வந்திருக்கிறான்‌. தன்‌ குழந்தைக்‌ 
குப்‌ பசிக்குமே என்று எண்ணுவது தாயின்‌ சிறப்பியல்பு, 
அவன்‌ கையில்‌ ஏந்தி வந்திருக்கும்‌ பண்டங்களைக்‌ கண்ட 
'இலக்குவனுக்கு. இந்தப்‌ பண்பு கினைவுக்கு வந்தது. ஆதலின்‌, 

*:தாயின்‌ நல்லன்‌'' என்றான்‌, ர. 
இராமன்‌, இல்கடுவன்‌ கூறியதைக்‌ கேட்டு, '*அவனை 
அழைத்து வா” என்று கூற அப்படியே அவன்‌ குகனை, 
வருக?” ஏன்று சொன்னான்‌, குகன்‌ இராமனைக்‌ காணும்‌ 
பரிவு மிக்கவனாக விரைந்து உள்ளே புகும்‌ தான்‌. ப 


முதலில்‌ இலக்குவனைக்‌ கண்டபோதே அவன்‌ 
- மீதோற்றத்தைக்‌ கண்டு வியந்து, **தேவா!” என்றவன்‌ 
இப்போது உள்ளே சென்று இராமனைக கண்டான்‌; 
கண்ணாரக்‌. கண்டான்‌. அவன்‌ திருமேனி அழக்‌ 





மீ. சக்கைப்‌, 89. 


74 அழியா அழகு 


சுண்டு அவன்‌ உள்ளம்‌ உருகியது. இருண்ட குஞ்ச 
மண்ணுறும்படியாகக்‌ ழே விழுந்து பணிர்தான்‌; அவன்‌ 
உள்ளம்‌ குழைந்ததுபோலவே உடம்பும்‌ குழைந்தது. 
மேனி வளைத்து வாய்‌ புதைத்து நின்றான்‌, . 
அண்ணலும்‌ விரும்பி, “என்பால்‌ 
அழைத்திரீ அயனை'' என்றான்‌: 
பண்ணவன்‌ **வருக'” என்னப்‌ 
பரிவினன்‌ விரைவிற்‌ புக்கான்‌; 
கண்ணனைக்‌ கண்ணின்‌ நோக்கிக்‌ 
கனிந்தனன்‌; இருண்ட குஞ்சி 
மண்ணுறப்‌ பணிந்து மேனி 
வளைத்துவாய்‌ புதைத்து நின்றான்‌. ' 

[ அண்ணல்‌ - இராமன்‌. அழைத்தி - அழைப்பாயாக. 
பண்ணவன்‌ - இலக்குவன்‌. சண்ணனை - கரிய நிழமூள்ளா 
இராமனை; கண்போன்ற இராமனை என்றும்‌ சொல்லலாம்‌... 
புதைத்து - மூடி ] 

குகனுக்கு நிமிரும்‌ இடத்தில்‌ நிமிர்ந்து, ர்‌ 
இடத்தில்‌ பணியத்‌ தெரிகிறது. அவனுடைய அன்பும்‌: 
பணிவும்‌ அவனுடைய உரையிலும்‌ செயலிலும்‌ ஒரு காலைக்‌ 
சகொருகால்‌ மிகுத்யாகி வருகின்‌ றன... 


, கங்கைப்‌, 40, ப ப ல்‌ ப 


இராக்‌ காதலன்‌ 


.... வாய்‌ புதைத்துப்‌ பணிவுடன்‌ ஙின்ற குகனைக்‌ கண்ட. 
இராமன்‌, **நீ அ௮மர்க'' என்றான்‌. குகன்‌ இராமனைக்‌: 
கண்‌ கொண்டு காணும்‌ ஈடுபாட்டில்‌, “அவன்‌ முன்னே நாம்‌. 
உட்காருவதா?' என்று எண்ணினான்‌, ஆதலின்‌ இராமன்‌ 
சொன்னதைக்‌ கேட்டு ௮வன்‌ உட்காரவில்லை. 

மெல்லத்‌ தன்னுடைய அன்பைப்‌ புலப்படுத்‌ இக்‌. 
கொண்டே, *தேவரீர்‌ உண்பதற்கு ஏற்றவா.ற தேனும்‌ 
மீனும்‌ கொணர்ந்தேன்‌. திருவுள்ளம்‌ யாதோ?'' என்று: 
கேட்டான்‌. அவனிடம்‌ உண்டான மெய்ப்பாடுகள்‌ 
அவனுடைய பேரன்பைப்‌ புலப்படுத்தின. 'எல்லை நீத்த. 
அருத்‌இயன்‌', அளவில்லாத ஆர்வமுடையவன்‌ என்பதை. 
அவனுடைய தோற்றமே எடுத்துரைத்தது. அவனுக்குத்‌. 
தான்‌ எத்தனை ஆசை. இராமனுக்கு இவை உணவாகும்‌ 
என்று எண்ணித்‌. தேனையும்‌ மீனையும்‌ கொண்டு வந்தான்‌. 
அந்த இரண்டும்‌ அவன்‌ வாழும்‌ இடத்திலும தொழில்‌ 
செய்யும்‌ இடத்திலும்‌ இடைப்பவை, , ஆதலின்‌ அ௮வ.ற்றைக- 
கையுறையாகக்‌ கொண்டு வந்தான்‌. “இராமன்‌ இவற்றை 
உண்பானா?' என்று அவன்‌ யோ ?க்கவில்லை. 

இராமன்‌ அவன்‌ தோற்றத்தையும்‌ சொல்லையும்‌ 
கண்டான்‌, கேட்டான்‌. எங்கள்‌ ஆசாரத்துச்கு மீன: 
உதவாது” என்‌ து சொன்னானா? இல்லை. அவனுடைய: 
மாசு ம அவழ்ற. அன்பை நன்றாக உணர்ந்து கொண்டவன்‌! 


176 அழியா அழகு 


இராமன்‌. ஆனாலும்‌ அவன்‌ கையில்‌ வைத்திருந்த மீனைப்‌ 
பார்கிகையில்‌ அவனுக்குச்‌ சற்றே நகை தோன்றியது. 
உடன்‌ இருந்த முனிவர்கள்‌ எப்படி. நினைப்பார்களோ! 
ஆகலின்‌ அவர்களைப்‌ பார்த்துப்‌ புன்னகை பூத்த இராமன்‌; 
குகனைப்‌ பார்த்துச்‌ சில வார்த்தைகள்‌ சொல்லலானான்‌, 
* இருத்தி ஈண்டு'' என்ன லோடும்‌ 
இருந்திலன்‌; எல்லை நீத்த 
அருத்தியன்‌; *'தேனும்‌ மீனும்‌ 
அமுதினுக்‌ கமைவ தாகத்‌ 
"திருத்தினென்‌ கொணர்ந்தேன்‌; என்கொல்‌ 
.... திருவுளம்‌?'' என்ன, வீரன்‌ 
விருத்தமா தவரை கோக்கி 
முறுவலன்‌ விளம்ப லுற்றான்‌. 
[இருத்து - உட்காருவாயாக, அருத்தியன்‌ - ஆர்வத்தை 
உடையவன்‌. திருத்தினென்‌ - சித்தம்‌ செய்து; முற்றெச்சம்‌. 
வீரன்‌ - இராமன்‌. விருத்த மாதவரை-முதிய முனிவர்களை. / 


இராமன்‌ குகனுடைய அன்பை உணர்ந்தவன்‌; : 
அனால்‌ அவன்‌ கொணர்ந்ததை ஏற்க முடியாதவன்‌, 
“இது வேண்டாம்‌' என்றால்‌ அந்த வேடர்‌ தலைவனது 
. மனம்‌ புண்படும்‌. ஆதலின்‌ இராமன்‌ அவன்‌ உள்ளம்‌ 
உவச்கவும்‌, தன்‌ வழக்கத்துக்கு மாறாகாதபடியும்‌ நயமாகப்‌ 
“பேசினான்‌. “மனமார அன்பு வைத்து ஆர்வம்‌ ிவளிப்படக்‌ 
கொண்டு வந்தவை இவை; ஆதலின்‌ இவை அரியவை; 
அறுூதத்தைவிடச்‌ சிறந்தவை. இவை தூயவையே, எங்‌ 
களுக்கும்‌ இவை உரியனவே. நாழும்‌ இவற்மை உண்ட 
மவர்களே ஆகிவிட்டோம்‌ அல்லவா?'' என்றான்‌. 


1. கங்கைப்‌ படலம்‌, 4ம்‌ 


தீராக்‌ காதலன்‌ 77. 


. மீனைக்‌ கண்ட மாதவர்களின்‌ உள்ளத்துள்ளே ௮௬. 
வருப்பு உண்டாகி யிருக்க வேண்டும்‌. (இவை தூயன 
அல்ல” என்ற நினைப்பு அவர்களுக்கு இருப்பதை உணர்ந்‌3த : 
இராமன்‌ புன்முறுவல்‌ பூத்தான்‌. குகன்‌ செய்தது பேதை. 
மைச்‌ செயல்‌ என்று இராமன்‌ எண்ணியிருந்தால்‌ 
அவனைப்‌ பார்த்துப்‌ புன்முறுவல்‌ பூத்திருப்பான்‌. அப்படிச்‌: 
செய்டவில்லை. *விருத்த மாதவரை கோக்க முறுவலன்‌”' 
என்றே கம்பன்‌ பாடுகிறான்‌. அவர்கள்‌ உள்ளத்திலே ஓடிய: 
எண்ணங்களை. உணர்ந்துகொண்ட இராமன்‌, அவர்கள்‌” 
குகனுடைய அன்பை அறியாமல்‌ இருக்கும்‌ அறியாமையை 
எண்ணியே முறுவல்‌ பூத்திருக்க வேண்டும்‌, அவர்கள்‌ 
வாயாலே சொல்லாததை . உணர்ந்து இராமன்‌: விடை... 
செரல்வது போலச்‌ சொல்கிறான்‌... 


“இவை எங்கும்‌ எளிதில்‌ ௭டைக்கும்‌: அரிய பொரு. 
ளல்ல'* என்று ஒருவர்‌ சொல்ல அதை மறுத்துச்‌ சொல்‌ 
- பவனைப்‌ போல, “அறிய தாம்‌'' என்று ஆரம்பிக்கிறான்‌ 

இராமன்‌, ப க. ப ள்‌ 1 

1௨ அரியதாம்‌ உவப்ப உள்ளத்து 

அன்பினால்‌ அமைந்த காதல்‌ 

தெரிதரக்‌ கொணர்ந்த என்றால்‌ 
அமிர்தினும்‌ சீர்த்த அன்றே! - 
அரிய என்று சொன்னாலே போதுமாக இருச்சு.. 
“அரிய தாம்‌' என்று வற்புறுத்துவதற்கு ஒரு காரணம்‌: 
இருக்கவேண்டும்‌. முனிவர்களின்‌ உள்ளத்தே தோன்றிய 
ஓயத்தைத்‌ தெளிவிக்கும்‌ பொருட்டே அவ்வாறு சென்னான்‌' 
... இராசவன்‌. அரிய ஏன்று சொன்னதோடு அமையாமல்‌, 
**அமிர்தினும்‌ சர்த்த'” (அமுதத்தைவிடச்‌ ஈ௰ப்புடையன )- 
என்று சொன்னான்‌. அதற்குக்‌ காரணத்தையும்‌ எடுத்துக்‌: 
, காட்டினான்‌, க குசனுடைய அன்பின்‌ திறத்தை 


78 அழியா அழகு 


இராமன்‌ ஈன்கு உணர்ந்துகொண்டான்‌ என்பது புலனா 
றது. குகன்‌ உள்ளன்போடு தேனும்‌ மீனும்‌ கொண்டு 
அக்தான்‌. அன்பில்‌ பலவகை உண்டு. காதல்‌ என்பது 
அன்பில விளைந்த கொழுந்து, காதலுக்கு வரையறை 
இல்லை. அகன்றிட்டாள்‌ ௮அகிலத்தார்‌ ஆசாரத்தை' என்று 
.அட்பர்சுவாமிகள்‌ அந்தக காதலின்‌ வேகத்தைப்‌ பாடுவார்‌. 
அதுபோல வேறு ஒன்றையும்‌ சோக்காத வேகமுடையது 
துனது அன்பு. அந்த வேகமுள்ள நிலையில்தான்‌ அதற்குக்‌ 
காதல்‌ என்ற பெயர்‌ உண்டாகிறது, குகனீடம்‌ அன்பு 
இருந்தது என்று சொன்னால்‌ போதாது; உள்ளத்தில்‌ 
அழ்ந்த அன்பு அத; அப்படிச்‌ சொன்னாலும்‌ போதாது 
உள்ளத்து அஃ்‌பினல்‌ அமைந்த காதல்‌ அது, அந்தக்‌ காதல்‌ 
நன்றாகத்‌ செரியும்படி. தேனும்‌ மீனும்‌ கொண்டுவந்தான்‌. 
அவன்‌ இதி ஆமா, ஆகாதா என்று எண்ணாமல்‌ தான்‌ 
அரிடன௰வன்று உண்ணுபவற்றை ஏந்தி வந்திருந்தான்‌. : 
'குடுமித்தேவருக்கு ஊனை ஊட்டக கொண்டுசென்ற. 
.*ண்ணப்பனுடைய அன்புக்கு எத்தனை வேகம்‌ இருந்ததோ, 
அத்தனை வேகம்‌ குகனுடைய அன்புக்கும்‌ இருந்தது. 
"இவற்றை எண்ணியே இராகவன்‌, டர 
உள்ளத்து 

"அன்பினால்‌ அமைந்த காதல்‌ : 

.. தெரிதரக்‌ கொணர்ந்த என்றால்‌. 

அமிர்தினும்‌ சீர்த்த அன்றே?" 
என்று கேட்டான்‌. அதோடு நிறுத்தின? குகன்‌ அன்‌ 
-பிடன்‌ கொண்டுவம்‌ தான; அந்த அன்பை உணர்ந்தால்தான்‌ 
அவன்‌ கொணர்ந்தவற்றின்‌ அருமை தெரியும்‌. கொண்டு 

வந்த பொருளைப்பு ஐக்கண்கொண்டு பரர்ப்பதோடு நின்றால்‌ . 

அருவருப்புத்‌ தோற்றும்‌, ஆனால்‌ கொண்டுவந்தவன்‌ உள்‌. 
அரத்தை, அதில்‌ தோன்றிய அன்பை, அந்த அன்பால்‌ 
விளைந்த காதலை அகக்கண்‌ கொண்டு பார்த்தால்தான்‌ 


தீராக்‌ காதலன்‌ 79 


அவை அரியன என்றும்‌. அழுதினும்‌ சருடையன என்றும்‌ 
இதரியவரும்‌, அப்படிப்‌ பார்க்கும்‌ பார்வை வேண்டும்‌: 
அந்தப்‌ பார்வைக்கு மூலமாக இருப்பது அன்பை உணரும்‌. 
பரிவு. குழந்தை அ௮முக்காக இருக்கிறதென்று காணும்‌ 
போது அயலார்‌ அதை அணுக மாட்டார்கள்‌. ஆனால்‌ 
வபரிவுடைய தாயோ அதை அ௮ணைப்பாள்‌. குகனுடைய 
.காணிக்கையைப்‌ பரிவுடன்‌ நோக்கும்‌ இயல்புடையாருக்கு 
அது மீனாகத்‌ தோற்றாது; அவன்‌ உள்ளட்‌ பெருங்காதலின்‌ 
அடையாளம்‌ என்றே தோற்றும்‌, அவன்‌ உள்ளம்‌ தூயவன்‌ 
என்று, எதையும்‌ சந்தேகக்‌ கண்‌ கொண்டு பார்க்கும்‌ இலக்‌ 
.குவனே சொன்னபோது, இராகவன்‌ அந்தத்‌ தூய்மையைக்‌ 
கண்டுகொள்ள மாட்டானா? அந்த உள்ளத்தாய்மைக்குச்‌ 
சின்னம்‌ இந்தக்‌ கையுறை என்று எண்ணினால்‌ இவையும்‌ 
தூயன என்மே தோன்றும்‌. அப்படி எண்ணும்‌ பரிவு 

இராமனிடம்‌ இருந்தது. ப ப 


ஆதலீன்‌, 
“பரிவினில்‌ தழீ இய என்னில்‌ 
பவித்திரம்‌'' 

என்றான்‌. பரிவோடு ஏற்றுக்கொண்டால்‌ இவை தூயன 
வாம்‌? ஏன்ற பேச்சில்‌ ஒரு நிந்தனை இருக்கிறது. பரிவோடு 
அற ர்றுக்கொள்ளாவிட்டால்‌ அவை தூயன அல்ல என்றே : 
“தோன்‌, னும்‌. ப முனிவர்களுக்கு அப்படித்‌ தோன்றின. . 
அவர்கள்‌ எண்ணத்தை அமிந்தே, எந்தக்‌ சண்கொண்டு 
கரணவேண்டும்‌. என்பதை அறிவுறுத்தினான்‌ கிராமன்‌. 


“இவை வேடர்கள்‌ உன்பன; கமக்கு உரியன வாகுமோ?'” 
என்று முனிவர்கள்‌ எண்ணினார்கள்‌. ஆதலின்‌, “அரியவை 
தாம்‌; அழுதைவிடச்‌ சிறந்தன; பவித்திரம்‌” என்று சொன்ன 
தோடு நில்லாமல்‌, : ஏம்மனோர்க்கும்‌ உரியன'' என்று 
_இராமன்‌ சொன்னான்‌. அப்படிச்‌ சொன்னபோது முணி. 


80 அழியா அழகு 


வர்கள்‌ நிச்சயம்‌ திடுக்கட்டிருக்க வேண்டும்‌. *'வேடர்களுக்கு 
மாத்திரமன்று; ஈம்மைச்‌ சேர்ந்தவர்களுக்கும்‌ உரியன"' 
என்று உம்மைடைச்‌ சேர்த்துச்‌ சொன்னான இராமன்‌. 'கமக்கு. 
ஆகுமா?” என்ற ஐடப்பாட்டுக்குத்‌ சிதளிவுபோல இருக்‌: 
க.றது அது. 
குகனுடைய அன்பினால்‌ அமைந்த காதலை இராமன்‌ 
பரிவோடு உணர்ந்துகொண் டான்‌. அந்த வேடன்‌ 
கொணர்ந்த தேனையும்‌ மீனையும்‌ ஏற்றுக கொண்டானா? 
மூனிவர்கள்‌, *ஏற்றுக்கொள்வாோ?' என்று எண்ணித்‌ 
தஇகைத இருக்கலாம்‌, 


குகனுடைய அன்பையும்‌ அதை உணரும்‌ மூஹை. 
யையும்‌ எடூத்தச்சொன்ன இராமன்‌, '*இவற்றை நாம்‌ 
உண்டவர்களே ஆடிவிட்டோம்‌ அல்லவா, இவற்றின்‌ பெரு. 
மையை உணர்ந்து கொண்டசனால்‌?'” என்று சொலலி! 
மிகவும்‌ நாகரிகமாகத்‌ தன்‌ பேச்சுக்கு முடிவு கட்டி. 
விடுகிறான்‌. ப 


** அரியதாம்‌ உவப்ப உள்ளத்து 
அன்பினால்‌ அமைந்த காதல்‌ 
தெரிதரக்‌ கொணர்ந்த“என்றால்‌ - 
அமிர்தினும்‌ சீர்த்த அன்றே! 
_ பரிவினில்‌ தழீஇய என்னிற்‌ 
பவித்திரம்‌; எம்ம ஜனோர்க்கும்‌ 
உரியன; இனிதின்‌ நாமும்‌ 1 
உண்டனம்‌ அன்‌ ?£௫?'” என்றான்‌, ' 


... [அரியதாம்‌ - அரிடனவே. இர்‌ தீ 2-9 றட்பை உடையன... 
- பறிவு- அன்பை உணரும்‌ இரக்கம்‌, தமீஇய- ஏற்றுக 
கொண்டவை. பவித்திரம்‌ - அரமவை. 2] த 


ல்‌ கங்கைப்‌. 42 


. தீராக்‌ காதலன்‌ 51 


பிறகு இராமன்‌, (நாங்கள்‌ இங்கே இன்று தஙக, 
நாளைக்குக்‌ கங்கையைத்‌ தாண்டிச்‌ செல்ல வேண்டும்‌. மீ 
உன்‌ கூட்டத்தாரோடு உன்‌ ஊர்‌ சென்று இனிது தங்கி 
விட்டு, எங்களுக்கு வேண்டிய காவாய்களோடு சாளை 
விடியலில்‌ வா” என்று குகனை கோக்கிச்‌ சொன்னான்‌. 


இராமனுக்கு அருகில்‌ முதலில வந்தபோது அவனுடைய 
இருமேனி எழிலில்‌ ஈடுபட்டான்‌ குகன்‌. அப்போது அவனால்‌ 
ஓன்றும்‌ பேச முடியவில்லை. முதலில்‌ இராமனே டேசினான்‌. 
பிறகு தான்‌ கொணர்ந்த கையுறையைப்‌ டற்றிக்‌ குகன்‌ 
கூறினான்‌, அப்போதுதான்‌ இராமன்‌ குகனுடைய 
உள்ளன்பிலே விளைந்த காதலைப்‌ பாராட்டினான்‌. இம்‌. 
போது குகன்‌ தன்‌ எண்ணங்களைச்‌ சொல்லும்‌ தணிவு 
பெற்றான்‌. நீ நாளைக்கு வா” என்றவுடன்‌ குகன்‌. 
பேசலானான்‌. 


“இனிமேல்‌ ஒரு கணமும்‌ இராமனைப்‌ பிரியக்‌ கூடாது” 
என்ற எண்ணம்‌ அவனுக்கு வந்து விட்டது, பிரிய முடியாது 
என்றே தோன்றியது, ஆகவே, *“ஊருக்குப்‌ போய்வா'” 
என்று, இராமன்‌ செரன்னது அவனுக்குப்‌ பொறுக்க 
வில்லை, இந்த உலகத்துக்கே தலைவனாகிய செல்வன்‌ 8? 
உன்னை மரவுரியோடு இந்தக்‌ கோலத்தில்‌ காண்டு3றன்‌ 
நான்‌. எனக்கு உன்னிடம்‌ தகக வகையில்‌ அனபு இருக்கு 
மானால்‌, இந்த நிலையில்‌ உன்னைப்‌ பார்த்த கண்களைப்‌ பிடுங்கி 
- ஏறிந்திருக்க வேண்டும்‌. ஆனால்‌ அப்படிச்‌ செய்யவில்லை. 
கண்களோடு நிற்கிறேன்‌. அத்தனை அன்பு இல்லாது 
கள்வன்‌ நான்‌. இந்தத்‌ தன்பத்தோடு என்‌ ஊருக்கு வேறு 
போய்‌ இருப்பதா? கான்‌ என்‌ வீட்டுக்குப்‌ போகமாட்டேன்‌” 
இங்கருந்தபடியே ஏவல்‌ செய்வேன்‌"! என்று உள்ளம்‌ 
நைந்து சொன்னான்‌ குகன்‌. 

வட 


87 அழியா அழகு 


கார்குலாம்‌ நிறத்தான்‌ கூறக்‌ 

காதலன்‌ உணர்த்து வான்‌: '*இப்‌ 
பார்குலாம்‌ செல்வ! மின்னை 

இங்ஙனம்‌ பார்த்த கண்ணை 
ஈர்கிலாக்‌ கள்‌ வ னேன்யான்‌; 

இன்னலின்‌ இருக்கை நோக்கித்‌ 

தீர்கிலேன்‌; ஆன தைய ப 

செய்குவன்‌ அடிமை"' என்றான்‌, ” 

ர்கார்குலாம்‌ நிறத்தான்‌ - இராமன்‌. காதலன்‌ - குகன்‌” 
பார்குலாம்‌ செல்வ - பாராகிய நிரம்பிய செல்வத்தை 
உடையவனே. சர்இலா - பிடுங்கிவிடாத, இன்னவலின்‌ - துன்‌ 
பத்தோடு. இருக்கை - இருப்பிடம்‌, தீர்‌ கிலேன்‌ - போக 
மாட்டேன்‌. ஆனது அடிமை செய்‌ பல்லு - என்னால்‌ ஆன. 

ஏவலைச்‌ செய்வேன்‌. ] 

"உள்ளத்து அன்பினால்‌ அமைந்த சாதல்‌ உடையவன்‌" 
என்று இராமன்‌ தெரிந்து கொண்ட பிறகு குகனை எப்படி. 
அழைப்பது? கம்பன்‌, காதலன்‌" என்று குசனைக்‌ குறிக்‌ 
இருன்‌. கரொதர்வேந்தன்‌, எயினர்கோன்‌ என்று அவன்‌. 
தலைமையைச்‌ சொல்லத்‌ தெரிந்தவன்‌ கம்பன்‌, இங்கே 
குகனுடைய காதல பேசுகிறது. இராமனிடம்‌ அவனுக்கு 
இருந்த அன்பின்‌ வேகம்‌ பேசுறது. தன்‌ நலத்தை மறந்து 
தன்னால்‌ காதல்‌ செய்யப்‌ பெறுபவர்‌ ஈலத்தையே சினையும்‌ 
காதல்‌ பேசுகிறது. ஆகலின்‌, “காதலன்‌ உணர்த்துவான்‌” 
ஏன்று கவிச்சக்கரவர் த்‌ தி சொல்கிறான்‌. 


. இராமனுக்கும்‌  குகனுக்கும்‌. முன்பே பழக்கம்‌ 
உண்டென்று வால்‌.மீகி முனிவர்‌ கச)ைதயை அமைத்‌ ்‌ திருக்கிறார்‌. 
கம்பன்‌ அப்படிச்‌ சொல்ல வில்லை, இப்போது தான்‌. மூ தல்‌ 

முதலில்‌ சந்திப்பசாக அப்புலவர்‌ கோமான்‌. ன மைத்‌ த்க்‌ 


த  ற்ல்த்ம ச்ச்‌. 


தீராக்‌ காதலன்‌ 83 


இராமன்‌ பெருமையைக்‌ குகன்‌, கேள்வியால்‌ உணர்க 
இருக்கலாம்‌, ஆனால்‌ இருவரும்‌ ஒருவரை ஒருவர்‌ கண்டு 
அன்பைப்‌ பரிமாறிக்கொண்டது இப்போதுதான்‌, 


கண்டபோதேே இராமனுக்குக்‌ குகனுடைய உள்ளம்‌ 
“தெரிந்து விட்டது. அவனுடைய உள்ளன்பை மூணிவர்கள்‌ 
உணரும்படி சொல்லி விட்டான்‌. இப்போது அவன்‌ 
இங்கேயே இருந்து அடிமை செய்வன்‌ என்பதைக்‌ கேட்ட 
“போது இராமன்‌, அந்த அன்பைச்‌ தன்னோடு சேர்ந்தவர்களும்‌ 
உணர வேண்டும்‌ என்று எண்ணினான்‌. குகன்‌ சொன்னதைக்‌ 
கேட்டவுடன்‌ இராமன்‌ சதையையும்‌ இலக்குவனையும்‌ 
பார்த்தான்‌. அந்த நோக்கம்‌ இராமனுடைய உள்ளத்தை 
அவர்களுக்கு உணர்த்தியது. அவன்‌ உள்ளத 3த, இவன்‌ 
தீராத காதலுடையவன்‌' என்று எண்ணும்‌ எண்ணத்தை 
அவர்கள்‌ உணர்ந்து கொண்டார்கள்‌, இராமன்‌ எண்ணத்‌ 
“தைக்‌ கருணையினாலே மலர்ந்த அவனுடைய கண்கள்‌ 
“காட்டின. உடனே திரும்பிய அக்கருணைக்‌ கண்ணன்‌, 
3யாதினும்‌ இனிய நண்ப, இருத்தி ஈண்டு எம்மொடு'” 
கன்றான்‌, 
- கோதைவிற்‌ குரிசில்‌ அன்னான்‌ 
கூறிய கொள்கை கேட்டான்‌; 
சீதையை நோக்கித்‌ தம்பி 
திருமுகம்‌ நோக்கித்‌ தீராக்‌ 
காதலன்‌ ஆகும்‌ என்று 
- சுருணையின்‌ மலர்ந்த கண்ணன்‌. 
யாதினும்‌ இனிய ஈண்ப! 
இருத்திஈண்‌ டெம்மொடு'' என்றான்‌. * 
[கோதைவில்‌ குரிசில்‌ - மாலையை அணிந்த வில்லை 
புடைய இராமன்‌, அன்னான்‌ - குசன்‌. இருத்து - கட்ட. ரீ 


்‌. கங்கைப்‌: 4 


94 அழியா அழகு 


குகன்‌ இராமனிடம்‌ கொண்ட காதலை மூன்று! இடக்‌ 
தில்‌ சொல்லிவிட்டான்‌ கம்பன்‌, முதலில்‌, *அன்பினால 
அமைந்த காதல்‌' என்று இராமன்‌ சொல்வதாகச்‌ சொன்‌” 
னான்‌. பின்பு கவியீன்‌ கூற்றாக, 'காதலன்‌ உணர்த்துவான்‌” 
என்றான்‌. இடபோது, 'தஇீராக்‌ காதலன்‌” என்று இராமன்‌: 
உள்ளத்தில்‌ உள்ள குறிட்பிலே வைத்துச்‌ சொன்னான்‌. 

“எனக்கு இனிய பொருள்‌ ஏதாயினும்‌ அதனினும்‌: 
இனிய நண்பனே?” என்று குகனுடைய அன்பைக்‌ கண்டு: 
கருணை பொங்கிய இராமன்‌ சொல்லும்போது, அந்த 
வேடனிடம்‌ இராமனுக்கு அந்த ஒரு காளில்‌ பெருகிய: 
அன்பின்‌ உரம்‌ நன்றாகத்‌ தெரிகிறது, 

அவன்‌ காலாம்‌ தம்பி ஆவதற்கு நிலைக்களம்‌ உருவாக 
வருகிறது. 


விடைகொண்ட குகன்‌ 


6 ச ள்‌ ன்‌ ல 
யாதும்‌ இனிய நண்ப, இருத்தி ஈண்டு” 
ன்று இராமன்‌ சொன்னதைக்‌ கேட்ட குகனுச்கு 
உவகை பொங்கியது அவனைப்‌ பிரியாமல்‌ வாழும்‌ வாழ்க்‌ 
கைக்கு அது தொடக்கம்‌ என்று அவன்‌ நினைத்தானோ? 


இராமன்‌ அடியைத்‌ தொழுதான்‌ குகன்‌. இரவு அங்கே 
தங்குவதென்று முடிவான பிறகு அதற்கு வேண்டிய 
இஒழுங்குகளைச்‌ செய்யவேண்டும்‌ அல்லவா? உடன்‌ வந்திருந்த 
தன்‌ தோழர்களை அவ்விடத்தைச்‌ சுற்றிக்‌ காவல்‌ இருக்கச்‌ 
செய்தான்‌. ஒருவரா, இருவரா? அவர்கள்‌ வெள்ளம்போலப்‌ ' 
பரந்து நின்றார்கள்‌, அக்காலத்தில்‌ கங்கையை அடிக்கடிப்‌ 
பலர்‌ கடந்துகொண்டே. இருக்கார்கள்‌ போலும்‌! அவ்வளவு 
'பேரைபும்‌ கரையேற் உத்‌ தோணிகளும்‌ ஆட்களும்‌ அவனி 
டம்‌ இருந்தது வியப்பன்று, 
யாவரையும்‌ சூழ இருந்து காவல்‌ புரியும்படி. சொல்லி 
விட்டுக்‌ குகன்‌ கையில்‌ வில்லை ஏந்திக்‌ கொண்டு 
இன்றான்‌. 
அடிதொழு துவகை தூண்ட 
அழைத்தனன்‌, ஆழி யள்ள 
துடியுடைச்‌ சேனை வெள்ளம்‌ ப 
"பள்ளியைச்‌ சுற்ற ஏவி, 
வடிசிலை பிடித்து வாளும்‌ 
வீக்கிவாய்‌ அம்பு பற்றி 
இடியுடை மேகம்‌ என்ன 
இரைத்தவண்‌ காத்து நின்றான்‌. * 


_ கங்கைப்‌, சீட்‌. 


86 அழியா அழகு 


[உவகை தூண்ட - மூழ்சசி மேல்‌ ஓங்க. சேனை வெள்‌ 
சத்தை அழைத்து ஏவி. அழைத்தனன்‌: தே.ற்றெச்சம்‌... 
வழடி.சலை - சன்றாகச்‌ செய்யப்பட்ட வில்‌, வீக்கி - கட்டி. 
இரைத்து - ஒலித்து. / 

இராமன்‌ தன்‌ நாட்டை விட்டு இரச்தத்‌ தவக்கோலத்‌: 
தோடு புறப்பட்டதற்கு உரிய காரணம்‌ இன்னதென்று 
தெளிவாகக்‌ குகன்‌ தெரிந்துகொள்ள வில்லை. இராமனை ௧ 
கண்டபோது உண்டான உணர்ச்சியும்‌, அவனோடு பே? 
அங்கேயே தான்‌ தங்க இசைவு பெற்றதனால்‌ உண்டான. 
எழுச்சியும்‌ இட்போ.து ஒருவாறு அடங்கி நிற்க, அவன்‌ மனம்‌ 
இந்தத்‌ இறழத்தில்‌ எண்ணமிட லாயிற்று, அரசக்‌ 
கோலத்தை மாற்றித்‌ தவக்கோலத்தைச்‌ சாத்திக்‌ கொள்‌: 
வதற்குக்‌ காரணம்‌ யாதாயிருக்கும்‌?' என்று யோசித்தான்‌. 


. அருகில்‌ துயரமே வடி.வமாக. நின்றான்‌ இலக்குவன்‌. 
“இராமன்‌ நாடாளாமல்‌ காடாளும்படி ஆயிற்றே!” என்ற. 
பருவரல்‌ அவனிடம்‌ நிரம்பி யிருந்தது, அதன்‌ அடியில்‌: 
- பரதனிடத்தும்‌ கைகேயியினிடத்தும்‌ மூண்ட கோபக்கனல்‌- 
ப.தங்கி யிருந்தது. குகன்‌ அவனைப்‌ பார்த்து, '*ஐயனே,.. 
இட்பெருமான்‌ தஇருநகரை நீங்கிக்‌ காடு நோக்கி வந்த கார 
ணத்தைத்‌ தெரிவீத்தருள வேண்டும்‌'' என்று கேட்க. 
அவன்‌ ௮ந்த வரலாற்றைச்‌ சொன்னான்‌. து 


இலக்குவன்‌ தன்‌. மனப்பாங்குக்கு ஏற்றபடியே அச்தச்‌ 
செய்தியை உரைத்திருட்பான்‌. அதைக்‌ கேட்ட குகனுக்‌ 
கும்‌ மிக்க பரிவும்‌ துன்பமும்‌ உண்டாயின. முடிசூட்டு: 
- விழா கிகழவேண்டி௰ நாளில்‌ ஈகரை நீங்கி நடக்கவேண்டி.. 
_ மிருந்ததே என்பதை எண்ணிய போது . அவன்‌ உள்ளம்‌. 
இரங்கியது. இருகண்‌ நீர்‌ அருவியாக வழிந்தது, இராமன்‌. 
குணம்‌ நிறைந்தவன்‌ என்பதை இதற்குள்‌ : அவன்‌ நேரில்‌ 
உணர்ந்து கொண்டான்‌. பிறருடைய உள்ளத்தை அறியும்‌ 


விடைகொண்ட குகன்‌ 87 


“பேர ள்‌ ளன என்பது அவளுக்கு நன்றாகப்‌ புலனாயிற்று, 
அவன இருககர்‌ இர்ந்ததபற்றி முதலில்‌ இரங்கினாலும்‌, 
பினபு திருககர்‌ அவனை இழந்து நிற்றலை எண்ணுகையில்‌ 
அவனுக்குக்‌ கோசல நாட்டின்‌ தர்ப்பாகீகியம்‌ அது என்ற 
நினைவு தோன்றியது. “அம்‌, இவனை அரசனாக அடை 
வதற்குதி தவஞ்‌ செய்தாள்‌ நிலமகள்‌; அசதவம்‌ இவன்‌ 
அரசகுமாரனாகப்‌ பிறக்கும்‌ அளவுக்குத்தான்‌ பலித்தது. 
அதன்‌ முழுப்‌ பயனையும்‌ அவள்‌ பெறவில்லை, 9ெருகிலக 
கிழத்தி கோற்றும்‌ பெற்றிலள்‌ போலும்‌!” என்று எண்ணி 
னான்‌. இப்படி ஒன்றன்‌ மேல்‌ ஒன்றாக எண்ண அப்போது 
கேரமும்‌ தனிமையும்‌ இருந்தன அவனுக்கு. 
“திருநகர்‌ தீர்ந்த வண்ணம்‌ 
மானவ தெரித்தி'' என்னப்‌ 
பருவரல்‌ தம்பி கூறப்‌ 
பரிந்தவன்‌ பையுள்‌ எய்தி 
இருகண்ணீர்‌ அருவி சோரக்‌ 
குகனும்‌ஆண்‌ டிருந்தான்‌, “என்னே! 
பெருநிலக்‌ கிழத்தி நோற்றும்‌ 
பெற்றிலள்‌ போலும்‌!' என்னா. ' 


| ர்‌ த அயோத்தியை. மானவ - மக்களுட்‌ "இறந்த 
வனே. தெரித்தி- தெரிவிப்பாயாக, பருவரல்‌ - துயரத்தை 
யுடைய, தம்பி- இலக்குவன்‌. பையுள்‌ - துன்பம்‌, கோற்‌ 
அம்‌ - இவனைத்‌ தன்பால்‌ வந்து பிறக்கும்படி தவஞ்‌ செய்‌ 
தும்‌. பெற்றிலள்‌ - அதன்‌ முழுப்பயனையும்‌ அத்தன 
இல்லை.] 
..... இப்போது சூரியன்‌ மழைக்தான்‌. இராமனும்‌ எதையும்‌ 
ப அவ்வீரவில்‌ அங்கே, தருப்பைப்புல்லையே படுக்கையாக 
விரித்து அதன்மேல்‌ துயில்‌? கொண்டனர்‌. அவர்கள்‌ அருூல்‌. 








88 - அழியா அழகு 


வில்லை ஏக்தியபடியே சற்றும்‌ இமையைக்‌ கொட்டாமல்‌ 
இலச்குவன்‌ காவல்‌ புரிந்து நினறுன்‌. 


அந்த இரவில்‌ குகனைச்‌ சேர்ந்தவர்கள்‌ யானையின்‌ 
கூட்டத்தைப்‌ போலச்‌ சற்றே வில நின்றும்‌ சுற்றிக்‌ 
கொண்டும்‌ காவல்‌ புரிந்தார்கள்‌. அவர்களுடைய தலைவ 
னாய குகனோ வில்லில்‌ அம்பைப்‌ பூட்டிக்கொண்டு நின்றான்‌. 
அவன்‌ மெஞ்சு வெம்பி இரங்கியது. இலக்குவனைப்‌ போலவே 
அவனும்‌ விழித்துக்கொண்டே நின்றான்‌. இலக்குவன்‌ உறங 
காமல்‌ நின்று காவல்புரிவதைக்‌ கண்டபோதும்‌, தன க்குது 
தலைவனாகிவிட்ட அராமனுடைய நிலமையை எண்ணிய 
போதும்‌ அவனுக்குத்‌ துயரம்‌ பொங்கியது. அதற்கு அடை 
யாளமாகக்‌ கண்கள்‌ நீரைக்‌ ககன. கருகருவென்று நின்ற 
- அவன்‌ உருவாம்‌, அந்த இருளில்‌ அருவி கன்டம்‌ குன்றைப்‌ 
போலத்‌ தோன்றியது. 


இராம னுடைய எழிலையும்‌ குணத்தையும்‌ பகலில்‌ 
உணர்ந்த குகன்‌ இவ்விரவில்‌ இளையவனாகிய இலக்கு 
வனது பண்பையும்‌ உணர்ந்து கொண்டான்‌ அது 
மட்டும்‌ அன்று, உடன்‌ பிறந்த தம்பியாகிய அவன்‌ தன்‌ 
அணணன்மாட்டு வைத்த அன்பினால்‌ அவனைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டு, உறங்காமல்‌ விழித்து நிற்க, புதிய அன்பு பூண்ட 
- குகனும்‌ அவனைப்போலவே இமை கொட்டாமல்‌ விழித்து 
நின ரான்‌. அவன்‌ இராமனைப்‌ பார்த்ததோடு இலக்குவனை 
யும்‌ பார்த்துக்‌ கொண்டு சின்றான்‌. இராமன்‌ பண்பையும்‌ 
அவனிடம்‌ அன்பு பூண்டவன்‌ பண்பையும்‌ அவன்‌ ஒருங்கே 
இப்போது பார்த்தான்‌... 


விடிந்தது. காலையில்‌ ஆற்‌ ்‌ றவேண்டிய கடன்களை. யெல்‌ 
லாம்‌ ஆற்றினான்‌ இராமன்‌. பின்பு குகனைப்‌ பார்த்து, **நரங்‌ 
கள்‌ அசகரை சேர்வதற்கு ஏற்ற காவாயைக்‌ கொண்டுவா'"” 
என்றான்‌. காவாயில்‌ ஏறிச்‌ கங்கையைக்‌ கடந்து காட்டுக்குப்‌ 


விடைகொண்ட குகன்‌ .. 89 


போகும்‌ அவனுடைய கோக்கம்‌ குகனுக்குத்‌ தெளிவாயிற்று” 
அப்போது அவனுக்கு ஓர்‌ எண்ணம்‌ தோன்றியது. தீராக்‌ 
காதலனாகிய அவனுக்குத்‌ தான்‌ இப்போது இராமனைப்‌ 
றிந்து வாழ்வது இயலாத காரியம்‌ என்று தோன்றி 
விட்டது. ஆகவே அப்போது இராமனிடம்‌ ஒரு விண்ணப்‌ 
பத்தைச்‌ செய்து கொண்டான்‌. 


அதை வாயால்‌ உடனே சொல்ல முடியவில்லை. 
உணர்ச்சி மிகுதியால்‌ அவன்‌ வாயிலிருந்து சொற்கள்‌ புறப்‌ 
படுவதற்கு மூன்‌ கண்ணிலிருந்து நீர்‌ புறப்பட்டது இவன்‌ 
அம்மைப்‌ பிரிந்து போய்‌ விடுவானே!' என்ற எண்ணந்தான்‌ 
இத்தகைய வருத்தத்துக்குக்‌ காரணம்‌. . 

கீலமலரையும்‌ காயாமலரையும்‌ கடலையும்‌ 
மேகத்தையும்‌ நினைப்பூட்டும்‌ நீல நெடுமேனி படைத்த 
இராமனைக்‌ காணுந்தோறும்‌ அந்தத்‌ தோற்றத்தில்‌ 
உள்ளத்தைப்‌ பறிகொடுத்துவிட்டான்‌ குகன்‌. இராமனைப்‌ 
பரியமாட்டாத உள்‌ எத்‌ தாடு அவனையும்‌ சதையையும்‌ அடி. 
பணிந்து தன்‌ எண்ணத்தைச்‌ சொல்லத்‌ தொடங்கினான்‌. 


ஏவிய மொழிகேளா : 

- இழிபுனல்‌ பொழிகண்ணான்‌, 
ஆவியும்‌ உலைகின்றான்‌, 
"அடியிணை பிரிகில்லான்‌, 

காவியின்‌ மலர்காயா 
கடல்மழை அனையானைத்‌ 
தேவியொ டடிதாழாச்‌ 
சிந்தனை உரைசெய்வான்‌. * 


[ஏவிய - நாவாய்‌ கொணர்க என்று சொன்ன. உலை. 
இன்றுன்‌ - குலைனெறான்‌, காயா - காயாம்பூ. தாழா - 
அணங்கி, பி ப ப 





3. கங்கைம்‌. லம்‌ 


20 அழியா அழகு 


இராமனுடைய அடியீணையைப்‌ பிரிபும்‌ ஆற்றல்‌: 
இல்லாதவன்‌ ஆூவிட்டான்‌ குகன்‌. பிரிகில்லான்‌ - பிரியும்‌ 
ஆற்றல்‌ அற்றவன்‌, *காவாய்‌ கொணருதி' என்ற: 
சொல்‌ இராமனிடமிருக்து வந்தத; ௮து அடுத்தபடி. நிகழ. 
வேண்டிய நிழ்கச்சியைக்‌ காட்டியது, ஆனால்‌ தீராக்‌ 
காதலனாயே குசனுக்கு அதற்குப்‌ பின்‌ நிகழ இருக்கும்‌ 
நிகழ்ச்சியும்‌ உள்ளத்திலே தோன்றியது. கங்கையைக்‌ 
கடட்பதோடு நிற்பானா இராமன்‌? அதற்கு மேல்‌ குகனுடைய : 
எல்லையையும்‌ அல்லவா கடந்து செல்லப்‌ போூருன்‌? 
கொண்டுவா, பிரம்டை!'' என்று தண்டிப்பவன்‌ கூறும்‌ 
போதே அட்பிரம்பால்‌ அடியுண்ணும்‌ அநுபவத்தை 
எண்ணிக்‌ குழந்தை புலம்புவது2பால, காண்டு வா 
நாவாயை”” என்றவுடன்‌ பின்பு நேரட்போகும்‌ பிரிவுதான்‌ 
குகனுடைய உள்ளத்தே குடிகொண்டு உறுத்தியது: 
அதனால்‌ இராமன்‌, *காவாயைக கொணர்க! என்று ஏவி 
னாலும்‌, “நான்‌ உன்னைப்‌ பிரிந்து போகப்‌ போகி3றன்‌? : 
என்ற பொருளை உடையதாக3வே அது குகனுக்குத்‌ தோன்றி 
யது. அதனல்தான்‌ அம்‌மொழியைக கேட்டவுடனே, அவன்‌ 
கண்‌ புனலைப்‌ பொழிந்தது; அவன்‌ ஆவி உலைந்தது; அவன்‌”. 
கண்முன்‌ நின்ற பேரெழிற்‌ பிழம்பான கிலவண்ணனைக்‌ கண்‌ 
“ணிரிடையே கண்டு, 'இனி இக்காட்சி மறையுமே! என்று: 
சாம்பிக்‌ காலில்‌ விமுந்தான்‌. ல ப 

குகன்‌ விண்ணப்பம்‌ செய்துகொள்ள லானான்‌. 

பல காலம்‌ உடனுறைக்து இராமனை வளர்த்த தாயின்‌ -. 
அன்பு பொய்யாடவிட்டது. இந்த ஒரு நாளில்‌ உறவு: 
பூண்ட குகன்‌ அன்பு உண்மையானதா? ஜேற்று சிகழ்ந்ததை . 
யும்‌ இன்று கிகழ்வதையும்‌ இணைத்து ஓப்புகோக்குவது மனித.. 
னுக்கு இயல்புதானே? இராமன்‌ அவ்வாறு கினைக்காவிட்‌ 
டாலும்‌, இப்படி. யாரும்‌ சினைக்கக் கூடும்‌ என்பதைக்‌ குகன்‌”. 
எண்ணிப்‌ பார்த்தான்‌. 


விடைகொண்ட குகன்‌ 91 


*இன்று தோன்றி நாளை மை ஐயும்‌ அன்பு அன்று என்‌: 
அன்பு. என்னுடன்‌ சேர்ந்தவர்களும்‌ பொய்யான மறை: 
இல்லாதவர்கள்‌, ஆதலின்‌ கான்‌ சொல்வது சம்பிரதாயத்‌. 
துகீகு அன்று, உண்மையாகவே சொல்கிறேன்‌” என்று: 
மூதலில்‌ பீடிகை போட்டுக்கொண்டு தொடங்கினான்‌. 


** பொய்ம்முறை இலரேம்‌.'' 


[தாங்கள்‌ பொய்யான உறவுமுறை இல்லாதவர்கள்‌ ]' 

காட்டுக்குப்‌ போகவேண்டும்‌ என்‌ ௮ சிற்றன்னை பெற்ற 
வரத்தை நிறைவேற்ற வந்தவன்‌ இராமன்‌. அவன்‌ காட்டுக்‌. 
குப்‌ போனால்‌ சான்‌ கடமையைக்‌ செய்தவ ஸனாவான்‌. இப்‌ 
போது குகன்‌ அவனைத்‌ தன்னுடன்‌ தங்‌இவிடும்‌ டி விண்‌. 
ணப்பித்‌ துக்கொள்ளப்‌ போூருன்‌. அது இராமன்‌ மேழ்‌. 
கொண்ட விரதத்துக்கு இழுக்கல்லவா? காட்டிலே போம்‌: 
_ வாழ்‌ வேண்டியவன்‌ இடையிலே தங்கலாமா? 


இநதக கேள்விக்கு முதலில்‌" விடையிறுப்பவனைப்‌ 
போலக்‌ குகன்‌ பே௫னான்‌. **தரங்கள்‌ இங்கே தீங்குவதனால்‌ 
தங்கள்‌ விரதம்‌ குலையாது. காட்டுக்குப்‌ போக. 
வேண்டும்‌ என்பதே தங்கள்‌ கடைப்பிடி, இந்த இடமும்‌ 
வனக்தான்‌; அ௮தலின்‌ இங்கே திங்குவதனால்‌ தங்கள்‌ விரதம்‌. 
குலைய வழி இல்‌&ை'” என்பதை அடுத்தபடி. குறிப்பாகத்‌: 
தொவ்த் தான்‌. 


்‌ புகலிடம்‌ வளமேயால்‌. ்‌்‌ 
[ ஏங்களுக்குப்‌ புகலிடமாக இருப்பது காடுதான்‌. 7 


வனமே என்று. "ஏகாரம்‌ “போட்டுச்‌ சொன்னான்‌. 
காட்டிலே வாழப்‌ புறப்பட்டுக்‌ கங்கைக்‌ கரையின்‌ 
_ வாழலாமா என்ற ஐயத்தை நீக்குவதற்காக... 


92 அழியா அழகு 


(தங்களுடைய விரதமும்‌ நிறைவேறும்‌; எங்களுடைய 
வேட்கையும்‌ இரும்‌' என்பவனைப்‌ போலப்‌ பேசினான்‌ வேடர்‌ 
தலைவன்‌, 

நாங்கள்‌ எதனாலும்‌ குறைவில்லாதவர்கள்‌- 
மிக்க வலிமையை  உடையோம்‌. எந்தக்‌ குற்றேவலை 
யும்‌ எந்த முறையிலே செய்யவேண்டுமோ, அப்படி. 
யெல்லாம்‌ செய்வோம்‌. தங்களுடைய இருவடிக்கு ஏவல்‌ 
செய்பவர்கள்‌ என்ற முறையைப்‌ பாராட்டி. எங்கள்‌ ஊரில்‌ 
தங்கவேண்டும்‌. ஓரு நாள்‌, இரு கரள்‌ அல்ல; நெடுங்காலம்‌ 
தங்கவேண்டும்‌” என்றான்‌. 

“பொய்ம்முறை இலரேம்‌; எம்‌ 

புகலிடம்‌ வனமேயால்‌; 

கொய்ம்முறை உறுதாரோய்‌! 
குறைவிலெம்‌; : வலியேமால்‌;: 

செய்முறை குற்றேவல்‌ 
செய்குதும்‌; அடியோமை 

இம்முறை உறவென்ன 

.... இனிதிரு, கெடிதெம்மூர்‌.” * 

- [கொய்ம்முறை உறுதாரோய்‌ - முறையாகக்‌ கொய்‌ 
தலையுடைய மாலையை அணிந்தவனே; மாலையைக்‌ கட்டி 
அது ஒழுங்காக இருப்பதற்காகக்‌ கத்தரிப்பது வழக்கம்‌: 
“செய்குதும்‌ - செய்வோம்‌. இம்முறை - நாங்கள்‌ ஏவலர்‌, 6. 
அந்த ஏவலை ஏற்றுக்‌கொள்பவன்‌ என்ற ம வட ன 
றவு என்ன- இவர்கள்‌ உறவு என்று எண்ணி.] 
குகன்‌ பல பேர்களை வைத்து வேலை வாங்கி ட 
புரியும்‌ பொறுப்புடையவன்‌. இராமனுடைய பெருமையை : 
உணர்ந்தவன்‌. அவனை, “எங்கள்‌ ஊரில்‌ தங்கவிடு' என்று 
கடன்‌ மிகுதியால்‌ சொல்லிவிட்டு, . பின்பு யானையைக்‌ 


அனார்‌ அவலது தடவ எமை சற றை வை சபையை படர அவவ வைகவ்பதாகைைபட னர வல அனை சவ்வயய டயட கக்கா ளானம வள்‌ வக்கா 
அ வலையை ப பயடளைபணனை வயரகை கய வகர வவட சிண யாஷம்‌ வரவைவக உவவவாக்ைகவைஞஷகத்டைய டடவள்‌ அதவ கவைகவவ கை அவவை ண வைகை 





4. சங்கைப்‌, மச. 


விடைகொண்ட குகன்‌ ப 53 


கட்டிதீ தினிபோடுவது போன்ற சங்கடத்தில்‌ மாட்டிக்‌. 
- கொள்ளல்‌ கூடும்‌. குகன்‌ அப்படி எண்ணவில்லை, தான்‌. 
கூறுவதை உணர்நி$த கூறினான்‌. அவன்‌ அவற்றை: 
எண்ணியே பேசினான்‌ என்பதைப்‌ பேச்சினிடையே உள்ள” 
குறிப்புகள்‌ புலப்படுத்‌ துகன்‌ றன, 


தன்‌ பேச்சில்‌ நம்பிக்கையை உண்டாக்க, *பொய்ம்‌: 
மூறை இலரேம்‌” என்றான்‌. இராமன்‌ விரதம்‌ குலையாது- 
என்பதை உணர்த்த, “புகலிடம்‌ வனமேயால்‌' என்றான்‌... 
அவன்‌ வாழ்க்கைக்கு ஏற்ற பொருள்கள்‌ அங்கே கிடைக்‌ 
கும்‌ என்பதை உணர்த்த, 'குறைவிலெம்‌' என்றான்‌, வேறு: 
வகையான பொருள்கள்‌ வேண்டுமாயின்‌ அவற்றைக்‌. 
கொணர்வதற்கும்‌, இடையூறு. ஏதேனும்‌ நேர்ந்தால்‌ பாது. 
காப்பதற்கும்‌ உரிய ஆற்றல்‌ தங்களிடம்‌ உண்டென்பதை 
உணர்த்த, *வலியேமால்‌' பு 'காட்டரசனுக்கு. 
அவன்‌ ஏவலர்கள்‌ செய்யும்‌ குற்‌2 3றவல்‌ வகைக்கும்‌ நாட்டர 
சனுக்குரிய குற்றேவல்‌ வகைக்கும்‌ வேறுபாடு உண்டு; 
அவற்றை நான்‌ தநன்கறிந்திருக்கி3றன்‌. அந்த முறை: 
தவராமல்‌ இங்கே கங்கள்‌ ஏவல்‌ புரிவோம்‌' என்பதைப்‌ 
புலப்படுத்த, ட்டு ற குற்றேவல்‌ செய்குதும்‌' 
என்றான்‌. ப ட 


அங்கே தங்குவசற்கு என்ன உரிமை இருக்ிறதென்ற- 
கேள்விக்கு, 'கம்மிடையே ஓர்‌ உ௰வு உண்டு” என்று விடை 
கூற வருஒஅிருன்‌. 'நாங்கள்‌ உபசாரம்‌ செய்கிரழம்‌; தாங்கள்‌ 
அதனைப்‌ பெறுகிறீர்கள்‌ என்ற முறையில்‌ அமைந்ததன்று 
இந்த உறவு, நாங்கள்‌ ஏவலர்கள்‌; தாங்கள்‌ எங்களுக்கு த்‌: 
தலைவர்‌, இந்த உறவே தாங்கள்‌ தங௫ும்‌ உரிமையைத்‌ 
_ தருவது” என்று தெரிவிப்பதற்காக, “அடியோமை இம்‌ 
மூழை உறவென்ன”' என்றான்‌. “நெடிது எம்‌ ஊர்‌ இரு!” 
என்று ணாக! கு "இந்தப்‌ பதினான்கு கட்‌ 


94 அழியா அழகு 


களும்‌ இங்கேயே தங்கிவிட வேண்டும்‌' என்றே அவன்‌ 
ஆசைப்பட்டான்‌, “எவ்வளவு காலம்‌ ஒரிடத்தில்‌ தங்குவது?” 
என்ற கேள்விக்கே இடம்‌ இல்லை. *அடியேமாகய எங்க 
களிடையே தலைவனாயெ சீ எவ்வளவு காலமும்‌ இருக்க 
லாம்‌' என்பின்‌ குறீப்பிப்பானைப்‌ போல,  **இணிதஇரு 
“நெடிது எம்கூர்‌'' என்றான்‌. 
மேலும்‌ குகன்‌ பே9னான்‌. அந்தப்‌ பேச்சில்‌ இராம 
னுடைய பழக்க வழக்கங்களைக்‌ கவனித்துத்‌ தெரிந்து 
"கொண்ட அறிவு பளிச்சிழசறது, தேனையும்‌ மீனையும்‌ 
கொண்டுவக்தவன்‌ இப்போது மீனை மறக்தான்‌, **தேவரும்‌ 
-ுசர்தற்குரிய தேனும்‌ இனையும்‌ இங்கே உண்டு; எம்‌ 
உடலில்‌ உயிருள்ள அளவும்‌ சாங்கள்‌ பாதுகாக்க இருக 
கிறோம்‌; விளையாடக்‌ காடு இருக்கிறது; புனலாடக்‌ 
..க௩கை இருக்கிறது; நான்‌ உள்ளவரையில்‌ எம்பால்‌ 
தாங்கள்‌ இருக்கலாம்‌'' என்றுன்‌, 
தேன்‌உள தினைஉண்டால்‌; .. 
தேவரும்‌ நுசுர்தற்காம்‌; 
ஊன்‌ உள துணைகாயேம்‌ 
உயிருள; விளையாடக்‌ . 
கானுள; புனலாடக்‌ 
கங்கையும்‌ உளதன்றோ? 
நானுள தனையும்‌ நீ 
.... இனிதிரு; நடஎம்பால்‌,'' * ரதி 
இங்கே மிக மெல்லிய தோல்‌ இருக்கறது; துலைப்‌ 
“போலவே ஈன்றாஈ இருக்கும்‌; அதை அணிந்து கொள்ள 
வரம்‌, இன்பத்தைத்‌ தரும்‌ மஞ்சங்களைப்‌. போலப்‌ 
வரண்கள்‌ உள்ளன; அவம்‌றில்‌ துயிலலாம்‌, தனித்துப்‌ 
பல இடங்கள்‌ - குடிசைகள்‌ - உள்ளன, எவ்வளவு நெடுந்‌. 


: ஸ்‌. கங்கைப்‌, 89. . அனமாத்தம்‌! என்ற கட்டுரையில்‌ இப்பாட்டின்‌. 
பொருள்‌ சலவ்க்க்ச முன்பே சச்கட்தகல்‌ | ட்‌ 


விடைகொண்ட குகன்‌ 94 


.தூரதீதில்‌ உள்ள பொருளேனும்‌ கொண்டுவர வேகமாக 
ஆடும்‌ கால்கள்‌ எங்களுக்கு இருக்கின்றன. இடையூற்றுக்கு 
அஞ சமாட்டோம்‌; அதை விலக்கும்‌ வில்லைஃக கையிலே 
பிடித்திருக்கிறோம்‌. வானுலகத்தின்‌ மேலுள்ள பொருளாக 
இருகாலும்‌ விரைவிலே கொண்டு வந்து டுபவசவ்‌ ்‌ 
“தோல்‌உள துகில்போலும்‌; 
சுகமுள தொடர்மஞ்சம்‌ 
போல்‌ உள பரண்‌; வைகும்‌ 
புரை உள; கடிதோடும்‌ 
கால்்‌உள; சிலைபூணும்‌ 
கையுள; கலிவானின்‌ ' 
“மேலுள பொருளேனும்‌ 
| விரைவொடு கொணர்வேமால்‌.'' * 
ம்‌ துகில்‌ - நுண்ணிய நூலால்‌ ஆன ஆமை. தொடர்‌ 
2நாஞசம்‌ - கயிர்‌ ற்றுற்‌ கட்டிய கட்டில்‌, பரண்‌, மஞ்சம்போல்‌ 
உள, வைகும்‌ - தங்கும்‌, புரை - குறுகலாக உள்ள இடம்‌; 
இங்கே இலைக்குடில்‌. சிலை - வில்‌. கலவி- ழமூழங்கும்‌.] 
“தங்கள்‌ ஆணையின்‌ வழி நடப்பதற்கு இங்கே ஆயிரக்‌ 
- -கணக்ூலை . சிலைவேடர்கள்‌. இருக்கிறார்கள்‌. தேவரைப்‌ 
“போன்ற வலிமையை உடையவர்கள்‌ அவர்கள்‌, இங்கே 
ஒரு காள்‌ எம்‌ குடிலில்‌ தாங்கள்‌ தங்கனொாலே நாங்கள்‌ 
.அடய்வை. அடைவோம்‌, அப்படியிருக்க, நெடிது தங்கினால்‌ 
அதற்குமேல்‌ வேறு நல்‌ வாழ்வே எங்களுக்கு க்‌ 
பில்லை: த்‌ 
ஐயிரு ப ந்தோனடைந்‌ ர 
தாயிரர்‌ உளர்‌. ஆணை 
செய்குஈர்‌ சிலைவேடர்‌; 
தேவரின்‌ வலியாரால்‌; 





2. கங்கைப்‌, 86 


96 அழியா அகுழ 


உய்குதும்‌ அடியேம்‌எம்‌ 
குடிலிடை ஒருநாள்நீ 

வைகுதி எனின்‌; மேல்ஐர்‌ 
வாழ்விலை பிறிது'' என்றான்‌. * 


[ஐயிருபத்தோ டைந்தாயிீரர்‌ - நூ.ற்றிரு அத்தைக்தாயிரம்‌: 
பேர்‌, ஐந்து லட்சம்‌ பேர்‌, முப்பதாயிரம்‌ பேர்‌ என்றெல்‌ 
லாம்‌ பொருள்‌ கூறலாம்‌, பல ஆயிரம்‌ பேர்‌ என்று தெரி: 
விக்கவே இப்படிச்‌ சொன்னான்‌. ஒரு நாள்‌ தங்கினால்‌ உய: 
வோம்‌, மேல்‌ - அதற்குமேல்‌ அனால்‌, வேறு இனிய வாழ்வே: 
(இலலை. ] 


நீ எம்முடன்‌ ஒரு நாள்‌ தங்கனாலே அது காரணமாக: 
வேறு ஒரு ஈல்ல கதியில்‌ நல்ல வாழ்வு ஏங்களுக்கு உண- 
பாகும்‌. அதற்குமேல்‌ ரீ இங்கேயே தங்குவாயானால்‌ உன்‌- 
னேடு உறையும்‌ வாழ்வே நரங்கள்‌ அடையும்‌ கதியாக. 
ஆூவிடும்‌' என்ற பொருள்படக்‌ குகன்‌ பேசினான்‌. 


இராமன்‌ எல்லாவற்றையும்‌ கேட்டான்‌, *உனக்கும்‌: ' 
வீரதம்‌ கெடாமல்‌, சுகமும்‌ குறையாமல்‌, எங்களுக்கும்‌: 
பயன்‌ அதஇகமாகும்படி இங்கே தங்கவேண்டும்‌” என்று: 
குகன்‌ படிப்படியாக எடுத்துச்‌ சொன்னதை உளங்கெரண்‌ 
டான்‌, அவன்‌ அருள்‌ மிக்கவன்‌ . ஆனான்‌. புன்முறுவல்‌: 
பூத்தான்‌. "வீரனே, புண்ணிய ஈஇகளை ஆடிப்‌ புணிதர்களை ப 
வழிபட்டுச்‌ சில நாட்களில்‌ வந்துவிடுகி3றோம்‌"” என்றான்‌, 


தான்‌ இவ்வளவு சொல்லியும்‌ இராமன்‌ அவ்‌ வாறு. . 
சொல்லவே, அவன்‌ மேலே செல்வதையே : விரும்புகிறான்‌ 
என்பதைக்‌ குகன்‌ உணர்நீதுகொண்டான்‌. ஆகவே அவன்‌ 
இராமன்‌ ஏவலைச்‌ செய்ய மூந்தினான்‌. சாவாயைக்‌ கொண்டு 





4, கங்கைப்‌, 57. 


விடைகொண்ட குசன்‌ 93 


வந்தான்‌, இராமன்‌ முனிவர்களிடம்‌ விடை பெற்றுக்‌ 
கொண்டு சஎதையோடும்‌ இலக்குவனோடும்‌ அதில்‌ ஏறினான்‌, 
மெய்‌ உயிர்‌ அனையானாகய குகன்‌, நாவாயைச்‌ செலுத்த 
அது அக்கரையை அடைந்தது. சுரையில்‌ இறங்கிய இராமன்‌ 
குகனைப்‌ பார்தது, *'சிதீதிர கூடத்துக்குப்‌ போகும்‌ வழி 
எது? சொல்‌” என்றான்‌. 


அப்போதும்‌ குகனுக்குப்‌ பிரிவுத்துன்பம்‌ பொங்கிய து. 
**நரவாய்‌ கொணர்க'" என்‌ போது உண்டான துயரம்‌ 
இப்போது மீண்டும்‌ தலை காட்டியது. இப்போதும்‌ ஒரு 
விண்ணப்பத்தைச்‌ சொல்ல மூநீதினான்‌. 

... இராமனபால்‌ குகனுக்கு உள்ள அன்பை இங்கே 
கம்பன்‌ பக்தி என்ற சொல்லால்‌ குறிககிறான்‌. ஆத்ம சமர்ப்‌ 
பணம்‌ செட்யும்‌ இராமபக்தன்‌ ஆ௫விட்டான்‌ குகன, (பத்தி 
யன்‌ உயிர்‌ ஈயும்‌ பரிவினன்‌' என்றான்‌ கவீஞன்‌. **இந்த 
அடிமை ஓன்று சொல்ல விழைகயேன்‌" என்று இராமனை 
அடிபணிந்து குகன்‌ சொல்லத்‌ தொடங்இனான்‌: 

அத்திசை உற்றையன்‌ 
அன்பனை முகம்கோக்கி, 
“சித்திர கூடத்திற்‌ 
.. டசல்நெறி பகர்‌'' என்னப்‌ 
பத்தியின்‌ உயிர்ஈயும்‌ 
ப பரிவினன்‌, அடிதாழா, 
"உத்தம! அடிநாயேன்‌ 
ஒதுவ துளது'' என்றான்‌. * 
[ஐயன்‌ - இராமன்‌. அன்பன்‌ - குகன்‌, நெறி- வழி] 
மறுபடியும்‌ அவன்‌ சொல்வதற்கு என்ன இருந்தது? 
இராமனைப்‌ பிரிவதற்கு மனம்‌ பொருந்தாமல்‌ இருகதான்‌ 





ப ணக்டமட த றட த்‌ 
வ. 7 


98 அழியா அழகு 


(குகன்‌. ஆதலின்‌, இங்கே இரு என்றான்‌. அந்த வேண்டு 
(கோள்‌ . பலிக்கவில்லை, இராமனைப்‌ பிரியாமல்‌ இருக்க 
மற்ெரு வழி இருக்கிறதே! அவனோடு குகன்‌ பேரகலாம்‌ 
அல்லவா? இந்த எண்ணத்தை அந்தப்‌ பக்தன்‌ வெளி 
யிடலானான்‌. 


“வழமியிடையே எது ஈல்ல வழி என்று முன்‌ சென்று 
விரைவில்‌ தேடி. வருவேன்‌. உரியகாலத்தில்‌ நறுமணமும்‌ 
சுவையும்‌ உள்ள கனியையும்‌ காயையும்‌ தேனையும்‌ கொண்டு 
வந்து கொடுட்பேன்‌, தாங்கள்‌ தங்தவதம்கு ஏற்ற இருப்‌ 
பீடங்களை அமைப்பேன்‌. ஒரு கொடிப்பொழுதும்‌ உங்களைப்‌ 
பிரியாமல்‌ இருப்பேன்‌. சாயினேன்‌ உங்களுடன்‌ வரும்‌ 
பாக்கியம்‌ பெற்றால்‌ இவ்வளவும்‌: நிகழ வாய்ப்பு 2 ச 

அருள வேண்டும்‌'' என்று கெஞ்சினான்‌. 


ம்‌ நெறியிடை நெறிவல்லே 

சேடினென்‌ வழுவாமல்‌, 
ஈறியன கனிகாயும்‌ 

ஈ௩றவிவை தரவல்லேன்‌; 
உறைவிடம்‌ அமைவிப்பேன்‌; 

ஒருநொடி வரைஉம்மைப்‌ 3 
பிறிகலன்‌, உடன்‌ஏகப்‌ ப 

- பெறுகுவென்‌ எனின்காயேன்‌."' ட 


ர கெறியிடை - ல்‌ வகையான கவர்த்த 'வழிகளி த 


னீடையே. வல்லே - விரைவில்‌. கேடினென்‌ - தேடிக்‌. . 


கண்டுபிடித்து, கறவு - தேன, உறைவிடம்‌ - தங்கும்‌ 
இடம்‌. கொடிவரை - கொடியளவு கேரம்‌. உடன்‌ ஏகப்‌ 
பெறுகுவென்‌ எனின்‌, நரயேன்‌ தரவல்லேன்‌, அமைவிப்பேன்‌, ப 
ப பி.றிகலன்‌ என்று கூட்டுக. ] ்‌ 





7. கங்க.கப்‌. 64 


விடைகொண்ட குகன்‌ | 9 


“ஊணும்‌ உறையுளும்‌ திருவுள்ளத்துக்கு உகப்பாகச 
'செய்வேன்‌'' என்றான்‌. மீனும்‌ தேனும்‌ முன்பு கொணர்ந்த 
வன்‌ இராமனுடைய இயல்பை அறிந்து கொண்டமையால்‌ 
இங்கும்‌, *கனியும்‌ காயும்‌ தேனும்‌ தருவேன்‌' என்றான்‌. 


இராமனுடன்‌ வருவதற்கு இசைவு கிடைத்து விட்ட 
தென்றால்‌ குகன்‌ இவ்வளவுதானா செய்வான்‌? ஏதாவது 
இங்கு சேர்ந்கால்‌ அவற்றைப்‌ போக்குவான்‌. எந்தக்‌ 
காடு இராபன்‌ தங்குவதற்கு ஏற்ற தூய்மையை உடைய 
தென்று தேடிக்‌ கண்டுபிடித்து வருவான்‌. என்ன பொருள்‌ 
வேண்டுமோ, அதையும்‌ தேர்ந்து கொண்டுவந்து தருவான்‌. 
- எந்த வேலைபானாலும்‌ செய்வான்‌. இருட்டாக இருந்தாலும்‌ 
காட்டினூடே நுழைந்து செல்வான்‌. 


இவற்றைக்‌ குகன்‌ சொன்னான்‌. காட்டு வாழ்க்கை 
இராமனுக்குப்‌ புதிது; ஆனால்‌ கு௩னுக்குப்‌ பழையது. 
அவனுக்கு அங்கே உள்ள நலம்‌ இீங்குகள்‌ எல்லாம்‌ நன்ருகத்‌ 
இதரியும்‌, ஆகவே அவற்றை ஓவ்வொன்றுக அடுக்கிச்‌ 
சொனனான்‌. ப 


... *மலைமேலே சென்று கவலைககழங்குகளைக்‌ தோண்டி 
வருவேன்‌. நெடுந்தூரம்‌ செல்வேன்‌. நல்ல நீர்‌ எ-ங்இருர்‌ 
தாலும்‌ கொண்டுவந்து தரு2வன்‌. எனக்குப்‌ பாதுகாப்பாகப்‌ 
வல வில்கள்‌ இருக்கின்றன. எதற்கும்‌ அஞ்சமாட்டேன்‌. 
யகலும்‌ இரவும்‌ உங்கள்‌ திருவடிகளைப்‌ பிரியாமல்‌: 
இருப்பேன்‌.” 


1“ சல்லுவன்‌ மலைமேலும்‌ 
சுவலையின்‌ முதல்யாவும்‌; 
செல்லுவன்‌ நெறிதூரம்‌; 
'செறிபுளல்‌ தரவல்லேன்‌; 


100 அழியா அழகு 


வில்லினம்‌ உளென்‌; ஒன்றும்‌ 
வெருவலன்‌; இருபோதும்‌, 

மல்லினும்‌ உயர்தோளாய்‌/ 
மலரடி. பிரியாதேன்‌,”' 1 


[.கல்‌ட.லுவன்‌ - தோண்டுவேன்‌. கவலை - ஒரு: கொடி... 
மூதல்‌ - இழங்கு, வில்‌ இனம்‌ - பல விற்கள்‌. வெருவலன்‌ -- 
அஞ்சேன்‌. ] 


(ஏதோ. என்‌ ஆற்றலை விரித்துரைப்பானைப்‌ போலச்‌ 
சொன்னாலும்‌, தங்களைப்‌ பாதுகாக்கும்‌ திறமை உடையவன்‌: 
என்ற எண்ணத்தால்‌ இவைகளை கான்‌ சொல்லவில்லை. 
தங்களுக்கு அடியேன்‌ செய்யும்‌ குற்றேவல்‌ வகைகளையே: 
சொன்னேன்‌. தங்களைப்‌ பாதுகாக்க நான்‌ யார்‌? தங்கள்‌ 
தோள்வலியை கான்‌ ஈன்கு உணருவேன்‌'' என்று உணர்த்து: 
வானைப்‌ போல, இடையே, 'மல்லினும்‌ உயர்தோளாய்‌/” 
என்று விளிககிறான்‌, மற்போர்‌ செய்வார்‌ தோளைவிடப்‌. 
பருமையும்‌ வலிமையும்‌ படைத்தது இராமன்‌ தோள்‌, 


இவ்வளவும்‌ செய்வது எதற்காக? அவனைப்‌ பிரியாமல்‌: 
இருப்பதற்காக, அதனால்‌, “மலரடி. பிரியாதேன்‌' என்று: 
நஇறுதயில்‌ வைத்துப்‌ டேரினான்‌. 


மேலும்‌ அவன்‌. ஒன்று கூறினான்‌. “என்னை உடன்‌: 
வரப்‌ பணிப்பதோடு, தங்கள்‌ தருவுள்ளத்துக்கு உகப்‌. 
பானால்‌ என்‌ சேனையையும்‌ வரப்‌ பணித்தால்‌ உடன்‌ 
- கொண்டுவருவேன்‌. இரவும்‌ பகலும்‌ விட்டு நீங்காமல்‌. 
உடன்‌ தங்குவேன்‌, யாரேனும்‌ பகைவர்கள்‌ ' வந்தால்‌: 
அவர்களோடு போறிடுவேன்‌; பகைவர்‌ வலியரானால்‌ 
என்னையே முத.நீபலியாகக்‌. - கொடுப்பேன்‌. என்னிடத்‌ தில்‌ 


3. கங்கைப்‌, 60. 


விடை கொண்ட குகன்‌ 101 


யழிக்குரிய ஒரு செயலும்‌ இல்லை. ஆகவே இத்துணை கார 
அணங்களால்‌ கானும்‌ உடன்‌ வரு3றன்‌.!' 


* திருவுளம்‌ எனின்‌,மற்றென்‌ 
சேனையும்‌ உடனேகொண்டு 
ஒருவலென்‌, இரபோதம்‌ 
உறைகுவன்‌; உளரானார்‌ 
மருவலர்‌ எனின்முன்னே 
மாள்குவன்‌; வசையில்லேன்‌; 
பொருவரு மணிமார்பா! 
போதுவென்‌ உடன்‌''என்றான்‌. * 


[ ஓருவலைன்‌ - நீங்காமல்‌, மருவலர்‌ உளரானார்‌ எனின்‌ - 
பகைவர்‌ உண்டானால்‌. போதுவென்‌ - வருவேன்‌ ]. 


“உங்களோடு இருந்து வாழ்வதையே வாழ்வாகக்‌ கருது 
இரேன்‌. உங்களுக்குத்‌ இங்கு வருமாயின்‌, அது கண்டு 
சும்மா இரேன்‌, ௮து என்‌ வலிமைக்கு அடங்காதென்றால்‌ 
அரன்‌ உயிரையும்‌ ஈ3வன்‌'' என்றுன்‌, சுமித்திரை இலக்கு 
அவனைப்‌ பார்த்து, “நீ இராமனுடன்‌ போ” என்றபோது, 

** மன்னும்‌ ஈகர்க்கே இவன்வந்‌ 
. திடின்‌ வா; அதன்றேல்‌ 
முன்னம்‌ முடி.” £ 
என்றாள்‌. குகன்‌ சுமித்திரை கூறியகைக்‌ கேட்டவன்‌ 
அல்லன்‌. அனல்‌ அவன்‌, சிந்தனையாலும்‌ அன்பாலும்‌ 
.இலக்குவனோடு ஓத்த தம்பியாகும்‌ தகுதியுடையவன்‌ 
- ஆதலின்‌, அவள்‌ அங்கே. இலக்குவனுக்குச்‌ சொன்னதை 
இங்கே குகன்‌ சொல்‌கருன்‌. 
2, அகங்கைப்‌, 67. 


£... தகர்நீங்கு, 157 


102 அழியா அழகு 


இவ்வாறெல்லாம்‌ பன்னிப்‌ பன்னிப்‌ பரிவும்‌ அன்பும்‌ 
பின்னிப்‌ பின்னிப்‌ பேசும்‌ குகனுடைய பேச்சில்‌ உளம்‌: 
பறிகொடுத்தான்‌ இராமன்‌. “மன்னே மாள்குவன்‌' என்ற: 
வார்த்தைகள்‌ குகனுடைய இராக்காதலின்‌ சிறப்பை ஈன்‌ 
ரகப்‌ புலப்படுத்தின. இராமன்‌ தன்‌ அருள்கனிஈ்த திருவாசக: 
இனால்‌ குகனைத்‌ தம்பியாக ஏற்றுக்கொண்டான்‌. 


இராமன்‌ முதலில்‌ குகனைத்‌ இராக்காதலன்‌ என்று 
தேர்ந்து, (யாதினு மினிய நண்ப” என்றான்‌. பின்பு அவன்‌: 
தன்‌ வலிமையையும்‌ ஏவல்‌ இறத்தையும்‌ பற்றிச்‌ சொன்ன” 
யோது, வீர!” என்றான்‌. இபபோது, [என்‌ உயிர்‌ அனை: 
மாய்‌/ என்று கூறுகிறான்‌. 


** என்‌உயிர்‌ அனையாய்நீ; 
இளவல்‌உன்‌ இளையான்‌; இங்‌ 
நன்னுத லவள்நின்சேள்‌'' ' 


என்ற கருணை வாசகம்‌ இராமன்‌ இருவாக்விலிருந்து புறப்‌: 
பட்டது. இந்த வாசகத்தைச்‌ சதையும்‌ ஆழ்வார்களும்‌: 
மிகமிகப்‌ போற்றினார்கள்‌, இவ்வாசகம்‌ - வருவதற்கு; 
இராமன்‌, குகனுடைய அறிய பண்பையும்‌ பக்தியையும்‌. 
உணர்ந்து உருயெதே காரணம்‌,  ... 
_. ** முன்புளெம்‌ ஒருகால்வேம்‌; 
முடிவுள தெனஉன்னு 
அன்புள; இனிகாம்‌ஓர்‌ ப 
ஐவர்கள்‌ உளராஜேம்‌”' “ 
என்று அவனைச்‌ சகோதரனாக இராமன்‌ ஏற்றுக கொண்ா 





3. கங்கைப்‌, 64 


்‌ 2. 7] 69 


விடை கொண்ட குகன்‌ 103 


நீ துயருறாதே, மீட்டும்‌ வடக்கே வரும்போது கான்‌ 
இங்கே வருகிறேன்‌. உன்‌ நலம்‌ இங்குகள்‌ என்னுடையன' 
அல்லவா? உன்‌ சுற்றம்‌ என்‌ சுற்றம்‌; இவற்றைக்‌ காட்பது 
உன்‌ கடமை. நான்‌ ஏவுறேன்‌. அதன்படி. இங்கே இரு” 
என்றான்‌. ப 


**என்கிளை இதுகாஎன்‌ 
ஏவலின்‌ இனிதென்றான்‌. ” * 


அறிவாளனாகிய இராமன்‌ குகனைச்‌ சிக்கவைத்து விட்டான்‌. 
என்‌ ஏவலைச்‌ செய்யும்‌ முறையே நம்‌ உறவு என்று சொன்‌ 
னாயே; கான்‌ இட்போது ஏவுகி3றன்‌. என்‌ சுற்றமாகிய 
இக்களையை இங்கே இருந்து பாதுகாப்பாயாக!” என்று 
சொன்னபோது குகனுக்குப்‌ பேச வழி இலலை, 


அவன்‌ பணித்த மொழியை மீற இயலாத நிலையில்‌ 
அகப்பட்டுக்‌ கொண்டான்‌ குகன்‌. ஆனாலும்‌ பிரிவினால்‌ 
உண்டான துக்கம்‌, நியாயத்தைப்‌ பார்க்குமா? அவன்‌ 
பருவரல்‌ நீங்க வழியில்லை. ஏதோ தீர்க்க இயலாத கோயால்‌ 
பற்றப்பட்டவனைட்போன் ற நிலையில்‌ இருந்தான்‌, இராமனைப்‌ 
பிரிந்து விடை பெற்றான்‌. இராமனும்‌ பிறரும்‌ புறப்‌ 
பட்டார்கள்‌. 


பணிமொழி கடவாதான்‌; 
பருவரல்‌ இகவாதான்‌; 
பிணியுடை யவனென்னும்‌ 
பிரிவினன்‌, விடைகொண்டான்‌; 


அபபட ப்பபய்வயயய்யவயயய் வவ வையை கைவ வைள ைகக க ன்னான்‌ 


7. கங்கைப்‌, 77 


104 அழியா அழகு 


அணியிழை மயிலோடும்‌ 
ஐயனும்‌ இளையோனும்‌ 

திணிமரம்‌ நிறைகானில்‌ 
சேணுற கெறிசென்றார்‌. 


[பணிமொழி - பணித்த சொல்‌, பருவரல்‌ இகவச 
தான்‌ - துயரம்‌ நீங்காதவன்‌, அணியிழை மயில்‌ - எதை. 
இணிமரம்‌ - செறிந்த மரங்கள்‌ ] 


இராமன்‌ கட்டளைக்கு அடங்கித்‌ தீராத எக்கத்துடன்‌ 
குகன்‌ யின்று விட்டான்‌, இராமன்‌ தன்‌ காட்டு வாழ்க்கை 
யின்‌ முகல்‌ அத்தியாயத்திலேயே ஒரு தம்பியைப்‌ பெற்று 
அவனுடைய சிறந்த அன்பினை உணர்ச்து கொண்டான்‌. 


குகன்‌ ற்றம்‌ 


கம்பராமாயணத்தில்‌ வரும்‌ குகன்‌, உணர்ச்சி ௨௫ 
வாக இருக்கிறான்‌. இிலருக்குக்‌ கோபம்‌ வந்தாலும்‌ 
ஒரேயடியாக வரும்‌; வருத்தம்‌ வந்தாலும்‌ உச்ச நிலை 
பில்‌ வரும்‌; வியப்புணர்ச்சி தோன்றினாலும்‌ மிகுதியாக 
இருக்கும்‌. குகன்‌ அத்தகைய மனப்பாங்குடையவன்‌. 
இராமனைக்‌ கண்டபோதே உணர்ச்சி வசப்பட்டு, “உன்னை 
இப்படிக்‌ கண்ட கண்களைப்‌ பிடுங்கிக்‌ கொள்ளாமல்‌ 
இருக்கிறேனே] ? என்று அங்கலாய்த்தான்‌, இராமனிடத்தில்‌ 
உண்டான அன்பு, மிச விரைவில்‌ உரம்‌ பெற்றது. 


இராமனை ஆற்றைக்‌ கடத்திவிட்ட பிறகு குகனைப்‌ 
பரதனோடு வைத்துக்‌ காட்டுகிருன்‌ கம்பன்‌, குகப்‌ 
படலம்‌ என்னும்‌ பகுதியில்‌ குகனும்‌ பரதனும்‌ சந்திக்கும்‌ 
நிகழ்ச்சி விரிவாக வருகிறது. அதில்‌ பரதனுடைய 
பெருமையே இிறப்பாக மணக்கிறது, ஆயினும்‌ அந்தப்‌ 
பெருமை வெளிப்படக்‌ குகன்‌ ஒரு கருவியாகிறான்‌. 


குகப்படலத்தில்‌ குகனுடைய உணர்ச்சி இருவேறு 
தசையில்‌ ஓங்கி நிற்கிறது. முதலில்‌ கோபக்‌ கோலத்தில்‌ 
குகன்‌ காட்சியளிக்கிறான்‌. பிறகு பரதனிடம்‌ அளவற்ற 
மதிப்பை வைக்கும்‌ நிலைக்கு மாறி கிற்கருன்‌, 


இலக்குவன்‌ வாயிலாக, இராமன்‌ காட்டுக்குப்‌ போக 
நேர்ந்த வரலாற்றைக்‌ கேட்டவன்‌ குகன்‌. ஆகவே 
கைகேயியினிடமும்‌ பரதனிடமும்‌ அவனுக்கு அப்போதே 
சினப்பொறி மூளைத்தது. அது வளர்வதற்குரிய செவ்வி 
ஆன்று நேர்ந்தது. பர தீனும்‌ கங்கைக்‌ கரைக்கு வந்தான்‌. 


106 அழியா அழகு 


பரதன்‌, இராமனை மீட்டும்‌ அழைத்துச்‌ சென்று: 
அயோதது மன்னன்‌ ஆச்‌இவிட வேண்டும்‌ என்ற நோக்கத்‌. 
தோடு புழமப்பட்டான்‌. தானும்‌ மரவுரி டனைந்து சத்துரு. 
கனனு,டனும்‌ தாய்மார்களுடனும்‌ ஊரிலுள்ள பலருடனும்‌ 
புமப்பட்டுவிட்டான்‌. கங்கைக்கரையை அணுகியது: 
கூட்டம்‌, வடகரையில்‌ கூட்டம்‌ வந்ததைத்‌ தென்‌ கரை 
யீலீருக்தே குகன்‌ பார்த்தான்‌. கூட்டத்தின்‌ முன்‌ புழுதிப்‌ 
படலம்‌ தோன்றியது. இராபனைக்‌ காட்டுச்கு அனுப்பக்‌ 
காரணமாக இருந்தவன்‌ என்ற கினைவினால்‌ குகனுடைய 
எண்ணத்தில்‌ பரதன்‌ தாழ்ந்தவனாக, வஞ்சகமுள்ளவனாக: 
இருந்தான்‌. ஆகவே, பரதன்‌ பெரிய சேனையுடன்‌ இராமன்‌ 
மேல படையெடுத்து, மீண்டு வராமல்‌ அவனைத்‌ துரத்த. 
வருவதாகவே எண்ணிக்கொண்டான்‌. இதனால்‌ அவனுக்கு, 
அளவுக்கு மீஞ்சிய கோபம்‌ வந்தது. 


அப்படை கங்கையை அடைந்த ஆயிடைத்‌ 
துப்புடைக்‌ கடலின்நீர்‌ சுமந்த மேகத்தை 
ஒப்புடை அண்ணலோ டுடற்ற வேகொலாம்‌ 
இப்படை எடுத்ததென்‌ றெடுத்த சீற்றத்தான்‌. " 


[பரதனோேடு வருகிற கூட்டம்‌ கங்கையின்‌ வடகரையை 
அடைந்த அச்சமயத்தில்‌, (தூய்மையுடைய கடலின்‌ நீரை 
உண்டு சமந்த கருமேகத்தை ஒப்பான இராமனோடு: 
- போரிடவே இந்தப்‌ படை எடுப்போ?' என்று பொங்கி 
எழுந்த கோபத்தை உடையவனானான்‌ குகன்‌. ] 

இராமனை நினைக்கும்போதெல்லாம்‌ குகனுக்கு அவா 
னுடைய அழூய இருமேனி அகக்கண்முன்‌ வந்து கிற்கிறது.. 
. “கடலின்‌ நீர்‌ சுமந்த மேகத்தை ஓட்புடை அ௮ண்ண”லாகப்‌ 
பார்க்கருன்‌. இதற்குமுன்‌ குகனுசகு வேறு வேறு வகையில்‌: 


.  குகப்படலம்‌, 6, 


குகன்‌ சீற்றம்‌ 107 


உறவினரும்‌ பகைஞரும்‌ இருந்தனர்‌. அவன்‌ இராமனுடைய 
அன்புக்கு ஆளான பிறகு அவன்‌ நலந்‌$மைகள்‌ இராமனோடு- 
இணைந்த அமைந்து விட்டன. இராமனுக்கு ஈண்பர்கள்‌ 
அவன்‌ ஈண்பர்கள்‌; இராமனுக்குப்‌ பகைவர்கள்‌ அவன்‌: 
பகைவர்கள்‌, 


குகன்‌ இராமனிடம்‌ அன்பு உள்ளவன்‌ ஆகிவிட்ட தனால்‌ - 
பர தனைக்‌ கண்டு ஏனக்கறான்‌. அவன்‌ உணர்ச்சி வசப்படுப: 
வன ஆதலால்‌ ஆற அமர யோடூத்துச்‌ தெளியும்‌ இயல்பு 
அவனிடம்‌ இருக்கவில்லை. அகவே, பரதன்‌ ஏன்‌ அப்படிப்‌ 
படையெடுத்துவர வேண்டும்‌ என்று யோகிக்கவில்லை.. 
பரதனும்‌ இராமனிடம்‌ அன்புடையவன்‌; குகனும்‌ அத்தகைய 
வன்தான்‌. ஆனால்‌ குகன்‌ பரதனுடைய அன்பை உணர 
வில்லை. 


ஒரு வீட்டில்‌ ஒரு பசு கன்றை என்றிருக்கிறது... 
அந்த வீட்டுக்கு அயலூரிலிருந்து ஒரு முதியவர்‌ வம்‌. 
இருக்கிறார்‌. அவருக்கு வீட்டுக்காரன்‌ புதிதாக ஈன்ற. 
கன்றையும்‌ பசுவையும்‌ காட்டுகிறான்‌. முதியவர்‌ பச: 
வின்‌ இயல்பை உணர்ந்தவ ராகையால்‌, கன்றுக்குட்டி. 
சேய்ம்பாலை அதிகமாக ஊட்ட வீடக்‌ கூடாது என்று 
சொல்்‌இகருர்‌,  வடிகஞ்சியைக்‌ கொடுக்கலாம்‌ என்றும்‌ 
யோசனை சொல்கருர்‌, ஒரு மூங்கிலை இரண்டாக. 
வெட்டி அதன்‌ நுனியை மூக்குடையதாக்கிக்‌ கன்றுக்‌. 
குட்டிக்குக்‌ கஞ்சியூட்டும்‌ பாலோடைபோலச்‌ செய்கி : 
ரூர்‌. கஞ்சியும்‌ மூங்கலுமாக அவரே .கன்றுக்குட்டிக்கு. 
ஊளட்டச்‌ செல்கிறார்‌. அப்போது பசுமாடு அவரை: 
மூட்டவருக ற்து, அந்தக்‌ இழவர்‌ கன்றின்மேல்‌ உள்ள 
அன்பினால்‌ கஞ்ச ஊட்டச்‌ செல்ஒருர்‌. பசுவும்‌ கன்றின்‌ 
மேல்‌ உள்ள அன்பினால்தான்‌ முட்டவருகிறது. ஓர்‌: 
அன்பை மற்றோர்‌ அன்பு உணர்ந்து கொள்ளவில்லை... 


108 அழியா அழகு 


பசுவினிடம்‌ வெறும்‌ அனபு இருக்கறதேேயன் றி அறிவு 
இல்லை; அதனால்‌, யோத்துத்‌ தெளிந்து முதியவரின்‌ 
அன்பை உணருகின்ற பான்மை அதற்கு இல்லை. அந்தப்‌ 
பசுமாட்டின்‌ நிலைபில்‌ இருந்தான்‌ குகன்‌, பரதனை முட்ட 
வரும்‌ பசுவைட்போல்‌ அரவாரித்தான்‌. அவன்‌ கின்ற 
கிலையைக்‌ கம்பன்‌ சான்கு பாடல்களில்‌ சொல்கிருன. 


(குகன்‌ என்னும்‌ பெயருடையவன்‌; கூறுறுவனுடைய 
ஆற்றலைப்‌ பெற்றவன்‌; கூட்டமாக வந்த வலிமையுடைய 
'சேனையைத்‌ நுகளைப்‌ போல்‌ அலட்சியமாகப்‌ பார்க்கிறவன்‌? 
அவன்‌ வாயிலை அர்த அலட்சியத்தால்‌ வந்த இிரிப்பு; 
கணகளில்‌ கோபக்கனல்‌; சாரியில்‌ அதன்‌ புகை, புருவ 
மரகிய வில்லை வளைத்துக்‌ கோபத்தோடு நின்றான்‌. அவ 
. னுடைய எவலர்கள்‌, யமன்‌ பல உருவத்தை எடுத்து 
அர்கா பரடு இருந்தார்கள்‌, வில்‌ வித்தையிற்‌ சிறந்தவன்‌ 
அவன்‌,” 

அவன்‌ தன்‌ இடையில்‌ உடைவாளைக்‌ கட்டியிருக 
கிறான்‌. வாயை மடித்துக்‌ கடித்துக்‌ கொள்கிறான்‌? 
கோபம்‌/ பேச்சு வெட்டென்று உருகிறது. கண்ணை 
விழித்தால்‌ கனல்‌ கொப்புளிக்றெது, உடுச்கையை 
அடித்துக்‌ கொண்டும்‌ கொம்பை ஊதிக்கொண்டும்‌ 
அிற்கிறான்‌. போர்‌ இடைத்திருக்கிறதென்று பூரிக்கும்‌ 
- தோளையுடையவனாக இருக்ஒருன்‌. 


கட்டிய சுரிகையன்‌; கடித்த வாயிளன்‌; 
வெட்டிய மொழியினன்‌; விழிக்கும்‌ தீயினன்‌; 
கொட்டிய துடியினன்‌; குறிக்கும்‌ கொம்பினன்‌; 
கிட்டியது அமர்‌ எனக்‌ கிளர்ந்த தோளினன்‌." 





. 2.  குசுப்‌ படலம்‌, 2-0 
கி... ப்‌ 9 


குகன்‌ சீற்றம்‌ 109: 


/ சரிகையன்‌ - உடைவாளை உடையவன்‌, வெட்டிய -. 
கடுமையாகப்‌ பேசும்‌, துடி. - உடுக்கை, குறிக்கும்‌ - ஊதம்‌... 
கிளர்ந்த - உயர்ந்து வீங்கிய.] 


வருகிற கூட்டம்‌ பெரிதாகச்‌ தோன்றுவறெது.. 
முன்னே உள்ள புழுதியைப்‌ பார்த்தாலே அப்படி. ஊ௫க்கும்‌: 
படி. இருக்கிறது, அதைப்‌ பார்க்கிறான்‌. எவ்வளவு: 
பெறிய படையாக இரு£தால்‌ என்ன?'' என்று அலட்சிய 
மாகப்‌ பேசுகிறான்‌. *'இத்தனை படையும்‌ எலீச்‌ கூட்டம்‌; 
கான்‌ பாம்பு'' என்றான்‌. 


அருகில்‌ அவனுடைய தோழர்கள்‌ நிழ்கிரூர்கள்‌.. 
அவர்களைப்‌ பார்த்து, *'யார்‌ வந்தாலும்‌ சரி; ஓடத்தை. 
- விடாதீர்கள்‌. இங்கே வருகறவர்களைப்‌ பிடியுங்கள்‌'' என்று 
சொல்லும்போது அவன்‌ சினம்‌ கனன்று பொங்குகிறது? 
தென்‌ கரையில்‌ நின்றபடியே ௮வன்‌ பேசலானான்‌. 
.. அவன்‌ பேச்சைப்‌ பத்துப்‌ பாட்டுக்களால்‌ கம்பன்‌ 
விரித்து. அமைக்‌கறான்‌, அவனுடைய வெட்டிய பேச்சுக்கு. 
ஏற்றபடி சந்தத்தை மாற்றுகிறான்‌. ப 


8 


“அஞ்சன வண்ணன்‌என்‌ ஆருயிர்‌ 
நாயகன்‌ ஆளாமே. 
வஞ்சனை யால்‌அர செய்திய 

மன்னரும்‌ வந்தாரே”... 
செஞ்சரம்‌ என்பன தீஉமிழ்‌ 
கின்றன; செல்லாவோ? 
... உஞ்சிவர்‌ போய்விடின்‌ நாய்குகன்‌ 
என்றெனை ஓதாரோ?''* 





2. குகப் படலம்‌, 22... 


110 அழியா அழகு 


என்று தொடங்குகிறது அவனுடைய சீற்றக குழூ.றல்‌, 
பரதனுக்கும்‌ குகனுக்கும்‌ நேர்ழகமான பகை யாதும்‌ 
இல்லை. இராமன்‌ என்னும்‌ கண்ணாடி வழியே பார்க 
- கும்‌ நிலை வக்த பிறகு இராமனுக்குப்‌ பகைவனாகத்‌ தோற்றிய 
பரதன்‌ அவனுக்கும்‌ பகைவனாஇிருன்‌. அதனால்‌ பரதனைக்‌ 
சண்டவுடன்‌ குகலுக்கு இராமன்‌ கினைவுதான்‌ வருகிறது: 
இராமன்‌ நினைவோடே உலகம்‌ முழுவதையும்‌ பார்க்கும்‌ 
வகையில்‌ குசன்‌ மாறியிருக்கறான்‌ அல்லவா? ஆதலின்‌ 
இராமனை முதவில்‌ கினைக்கிறான்‌. அவனுடைய அுூசன 
வண்ணத்‌ இரு3மனியில்‌ ஈடுபட்டவன்‌ ஆதலின்‌ அந்த 
அழகை நினைக்கிறான்‌. அவண்டம்‌ இப்போது, தன்‌ உடல்‌ 
“பொருள்‌ ஆவி மூன்றையும்‌ : சமர்ட்பித்தவன்‌ குகன்‌, 
இராமன்‌ அயோத்திக்கு நாயகன்‌, உலகுக்கு நாயகன்‌, 
.துகனுடைய அஆரயிர்க்கு நாயகன்‌, அந்த காயகன்‌ 
அல்லவா ஆளவேண்டும்‌? என்ன நேர்மை அற்ற நிலை! அவன்‌ 
ஆளவில்லை,. அவன்‌ அளாமல்‌ நாட்டைக்‌ கைவிட்டதற்குக்‌ 
காரணம்‌ என்ன? போரி3ல வென்றோ, இரந்கோ பெருமல்‌ 
வஞ்சனையால்‌ ஒருவன்‌ அதைப்‌ பெற்றுக்கொண்டான்‌. 8 
அவனும்‌ ஒரு மன்னனா? இப்படி. எண்ணும்போது அவ 
னுடைய பேச்சில்‌ இழிவு தொனிச்கிறது. மரியாதை 
பாகச்‌ சொல்லும்‌ வார்த்தையைச்‌ சில சமயங்களில்‌ 
அதற்கு உரியவர்‌ அல்லாதவர்களிடத்தம்‌ கோபத்தால்‌ 
சொல்வது உலக இயல்பு. பள்ளிக்கூடம்‌ போகாமல்‌ 
அலைந்து தீரிந்துவிட்டு மாலையில்‌ பையன்‌ வீட்டுக்கு 
வந்தால்‌, *'பெரியவர்‌ ஊரெல்லாம்‌ சுற்றிவிட்டு வருகிருர்‌/”? 
எனறு தந்‌ைத சொல்கிறார்‌, அது. மரியாதைப்‌ பேச்சா? 
அகத மரியாதை யுருவத்தில்‌ கோபம்‌ குமுறுகிறது, 
- குகன்‌ பரதனைப்பற்றி அவ்வாறுதான்‌ பேசுகருன்‌. 
வஞ்சனை யால்‌அர செய்திய 
மன்னரும்‌ வந்தாரே!!! 


குகன்‌ சீற்றம்‌ 1] 


என்கிறான்‌. மன்னரும்‌ என்ற சொல்லில்‌ உள்ள:பன்மை, 
மதிப்பைக்‌ காட்டவில்லை; . இளிவரவைக்‌ காட்டுற த. 
க்ன்னரும்‌ என்ற. உம்மையும்‌ அதை த டல்‌ 
காட்டுகிறது. 

"வஞ்சனையினல்‌ அரசைக்‌ கைப்பற்றிக்கொண்ட 
இவர்களை நான்‌ சும்மா விடுவேனா? என்னிடம்‌ படைக்‌ 
கலம்‌ இல்லையா? இ$தா செஞ்சரங்கள உள்ளன; 
,தியைக்‌ கக்கிக்‌ கொண்டிருக்கின்றன; இவை போக 
மாட்டாவா?'' என்று சன்‌ ஆயத வலிமையை எடுக்‌ 
.திரைக்கிறுன்‌. - அம்புக்குரிய இலக்கணங்கள்‌ யாவும்‌ 
அமைந்த. சரத்கைச்‌ செஞ்சரம்‌ என்கிறான்‌, அது 
விட்டவுடன்‌ தன்‌ வேலையை முடிக்கும்‌ திறமுடைய : 
தன்‌ உணர்த்த, 11இ உமிழ்கின்றன"' என்ூறான்‌. 


ட சடை அடியில்‌ உலகியலை எண்ணிப்‌ பேசு 
அருன்‌, 
'*உஞ்சிவர்‌ போய்விடின்‌ நாய்குகன்‌ 
- என்றெனை ஓதாரோ?'”' 
** இவர்கள்‌ உயிர்‌ அழைத்துக்‌ கங்கையைக்‌ கடந்து 
டீபாய்‌ விட்டால்‌, குகன்‌ நாய்‌ என்று சொல்ல மாட்டார்‌ 
களா உலகத்தார்‌?!” என்று மேட்டுிறான்‌. 


“சாயை இங்கே கம்பன்‌ கூறக்‌ காரணம்‌ என்ன? காய்‌ 
நன்றியடைய தாயிற்றே/! அதனை இங்கே சொல்லலாமா?” 
ஏன்று கோன்றலாம்‌. நாய்‌ நன்று யுடையதென்பது 
உண்மைதான்‌. ஆனால்‌ அது தனக்கு யார்‌ இரை போட்‌ 
டாலும்‌ வாலை ஆட்டும்‌, * இராமன்‌ வந்தபோது அவன்‌ ஏதோ 
நன்மை செய்தான்‌. நாய்போலக்‌ குழைந்து வாலை ஆட்டி. 
னான்‌. பிழகு பரதன்‌ வச்கபோது அவன்‌ ஏதேனும்‌ ஆசை 
காட்டியிருப்பான்‌, இமைசசத்‌ துண்டு போட்ட இருட 


112 அழியா அழகு 


னுக்கும்‌ வாலாட்டும்‌ நாயைப்போல இவன்‌ மயங்கிப்‌ போய்‌: 
வழி விட்டிருப்பான்‌' என்று உலகத்தார்‌ எண்ணுவார்க. 
னாம்‌, 


வடகரையிலிருந்து வரும்‌ படைகள்‌ தென்‌ கரைக்கு. 
வரவேண்டுமானால்‌ குகனுடைய துணைவேண்டும்‌. அவன்‌” 
ஓடம்‌ வீட்டால்தான்‌ கங்கையைக்‌ கடக்க இயலும்‌, “என்‌: 
கையில இருக்கிறத சாவி. என்னை விட்டு இவர்கள்‌ எங்கே: 
போவார்கள்‌?” என்ற ஏண்ணம்‌ அவனுக்கு இருக்கிறது. 


கங்கையை அவர்களால்‌ கடக்க முடியுமா? அது: 
ஆழமான ஆறு. இருகாலும்‌ நீந்திக்‌ கடக்கலாம்‌ ஏன்றாலோ' 
நீண்ட அலைகள்‌ ஆளைச்‌ சுருட்டிக்‌ கை தளரச்‌ செய்யும்‌. 
ஆகையால்‌ அகத ஆழ டரா ஆறு கடந்து அவர்க: 
ளால்‌ செல்ல முடியாது. ப ப 


“ஆழ கெடுந்திரை ஆறு 
கடந்திவர்‌ போவாரோ?'? 


ஓடத்தில்‌ ஏறிப்‌ போகவேண்டுமானால்‌ குகன்‌ அவர்களை 
ஏற்‌றிவிட வேண்டும்‌. ஒருகால்‌ அவர்களுடைய படைப்‌: ப 
பலத்தைக்‌ கண்டு அவன்‌ அஞ்சி ஏற்‌.றிவிட்டால்‌ அவர்கள்‌. 
கடக்கலாம்‌. . அது நடக்கக்‌ கூடிய தா? யானையோடு வரும்‌ 
பெரிய படையானால்‌ என்ன? அவன்‌ வில்லைக்‌ கையிலே: . 
பிடிதத வீரன்‌ அல்லவா? ர்‌ அ வன, 


“வேழ நெடும்படை கண்டு 
விலங்கிடும்‌ வில்லாளோ?'' ப 
[விலங்கிடும்‌ - வழி விலகி அடங்கொடுக்கும்‌, ] 
"இவ்வளவு சினம்‌ பரதன்மேல்‌ வருவதற்குக்‌ காரணம்‌,. 
இராமன்‌ குகனையும்‌ தோழன்‌ என்று கூறி ஆட்கொண்ட. 
கருணை, அவன்‌ சொன்ன ஒரு செரல்‌ மாருத டா உலகம்‌; 


குகன்‌ சீற்றம்‌ 113 


பெறும்‌ சொல்‌, இராமன்‌ ஏதேனும்‌ ஓன்று சொல்வானா 
னால்‌ அதைக்‌ காப்பாற்றுவான்‌. ஒரு சொல்‌, ஒரூ வில்‌, 
ஓர்‌ இல்‌ என்று அவனை அன்பர்கள்‌ பாராட்டுவார்கள்‌. 
ஆகவே அவனுடைய மாழமுத ஒப்பற்ற, ரீ தோழன்‌” என்ற 
சொல்லைக்‌ குகன்‌ தன்‌ நெஞ்சில்‌ வைத்தப்‌ பேணு றான்‌. 
அதை பினைக்க நினைக்க அவனுக்குப்‌ பெருமிதம்‌ உண்டா 
கிறது. அதற்கு ஏற்ப ஈடந்துகொள்ள வேண்டாமா? 
இராமனுடன்‌ காட்டுக்குள்‌ சென்று அவனுக்குப்‌ பாது 
காப்பாக இருப்பதாக வீறு பேெவன்‌ குகன்‌. அந்த வாய்ப்பு 
அவனுக்குச்‌ கிடைக்கவில்லை. இப்போது, இருந்த இடத்தில்‌ 
இருந்தபடியே ஒரு கைங்கரியம்‌ செய்ய இடம்‌ கடைத்திருக்‌ 
கிறது. பரதனையும்‌ உடன்‌ வருபவர்களையும்‌ கங்கையைக்‌ 
கடக்கவிடாமல்‌ செய்து விடலாம்‌. அப்படி. இன்றி அவர்‌ 
களுக்குப்‌ பயந்து வழிவிட்டு விட்டால்‌, காளைக்கு உலகம்‌ 
என்ன சொல்லும்‌? இந்த அறிவற்ற முட்டாளாகய குகன்‌. 
இரு தகனால்‌ அல்லவா அவர்கள்‌ கங்கையைக்‌ கடந்தார்கள்‌? 
அவன்‌ செத்துப்போயிருக்க லாகாதா?'' என்றல்லவர 
இழித்துக்‌ கூறும்‌? 
்‌” ஆழ நெடுந்திரை ஆறு 
கடந்திவர்‌ போவாரோ? 
தோழமை என்றவர்‌ சொல்லிய 
சொல்‌ஒரு சொல்‌ அன்றோ? 
வேழ கெடும்படை கண்டு 
.. விலங்கிடும்‌ வில்லாளோ? 
ஏழைமை வேடன்‌ இறந்திலன்‌ 
என்றெனை ஏசாரோ?'' * 
கேள்விகளை ஒன்றன்மேல்‌ ஒன்றுக அடுக்குஒழுன்‌, 
அவற்றில்‌ அவனுடைய கோபம்‌ நன்றாக ஒலிக்கிறது, மேலும்‌ 
பேசுகிருன்‌. ப ப 
ல குகப்படலம்‌, 14 
வ. 8 


114 அழியா அழகு 


குகன்‌, கோபக்கனலில்‌ குமுறிச்‌ சொற்குழம்பை வாரி 
வீசுகிறான்‌. 


-அவன்‌, ஈம்முடைய மதிப்பிற்குரிய தமையனாயிற்‌ேே 
என்று எண்ணவில்லை. மஇப்பும்‌ மரியாதையும்‌ தெரியா 
விட்டால்‌ போகிறது, அச்சமாவது இருக்கவேண்டாமா? 
வலிமை மிக்க புலியனைய தம்பி ஒருவன்‌ அவனுடன்‌ இரு$ 
இரான்‌ என்ற பினைவும்‌ இவனுக்கு இல்லை. என்னை எளிதி3ல 
இகழ்க்து செல்ல இயலுமா? முதலில்‌ இந்த எல்லையாகிய 
கங்கைக்கரையைக்‌ கடந்த பிறகல்லவா அது ௩டக்க முடியும்‌? 
அரசராக இருந்தால்‌ அவர்கள்‌ மேல்‌ வேடர்கள்‌ அம்புவிட்‌ 
டால்‌ பாயோதோ? அவர்கள்‌ மார்பில்‌ தைக்காதோ? 


இந்த மண்ணுலகை அள்பவர்களுக்குப்‌ பழி, பாவம்‌, 
பகை,ஈண்பு என்பவற்றை எண்ணும்‌ இயல்பே இல்லைபோல்‌ 
இருக்கறது! ஈடந்ததைப்‌ பற்றிக்‌ கவலையில்லை. அவை 
யெல்லாம்‌ கிடக்கட்டும்‌. எனக்கு ஆருயிர்த்‌ தோழமை என்ற 
பெரும்‌ பேற்றைத்‌ தந்த பெருமானமேல்‌ இவர்கள்‌ படை. 
மெடுத்துச்‌ செல்வது, இந்தச சேனையையும்‌ தங்கள்‌ ஆருயி 
“ரையும்‌ என்னிடமிருந்து தப்புவித்துககொண்டு. போன 

பிறகுதானே? அது எங்கே நிகழப்போகிறது? 


“என்னுடைய உயிர்த்துணைவனாகய இராமபிரான்‌ 
தவவாழ்க்கையை ஆள, இவன்‌ உலகத்தை ஆள்வானோ? ப 
அப்படிச்‌ செய்ய கான்‌ விட்டு விடுவேனோ? இவனை 
எதிர்த்து இங்கேயே வீழ்த தாமல்‌ என்‌ உயிரைக்‌ காப்பாற்ற 
- அத்த உயிர்‌ என்ன ௮முதமா? இவனை எதிர்த்துத்‌ தொலைத்‌ 
துப்‌ புகழ்‌ பெற்ற பிறகுதான்‌ மாய்வேன்‌, தோழமை 
பூண்ட அவர்களோடு நானும்‌ காட்டுக்குப்‌- போயிருந்தால்‌ 
இவர்கள்‌ கங்கையைத்‌ தடையின்றிக்‌ கடந்து விடுவார்கள்‌. 


குகன்‌ சீற்றம்‌ 115 


இங்கேயே இருந்தது ஈல்லதாகப்‌ போய்‌ விட்டத! என்‌ னு 
டைய கடமையை இன்றே கழீப்பேன்‌.' 1 


இவவாறு சீற்றம்‌ பொங்க நின்ற குகன்‌ இது வரையில்‌ 
தானே பேசிக்கொண்‌ டிருந்தான்‌. பீறகு தன்‌ அ௮ருகல்‌ 
அின்ற தன்‌ துணைவர்களைப்‌ பார்த்துப்‌ பேசலானான்‌. 


"யானையும்‌ குதிரையும்‌ நெருங்கிய இந்தப்‌ பெறிய 
படை சூழ வரும்‌ இவர்கள்‌ வாள்வலியை இந்தக்கங்கையைக்‌ 
கடந்த பிறகல்லவா காட்ட வேண்டும்‌? என்னைப்போலவே 
“கோபம்‌ கொண்டுள்ள வேடர்களே, ஓடங்களைத்‌ துறையி 
அருந்து விலகீஇவையுங்கள்‌. நம்முடைய தலைவனாயெ 
இராமபிரானுக்கு முன்னாலை சாம்‌ ஈம்‌ உயிரை விடும்படி. 
"மேர்ந்தாலும்‌ அது ஈன்றல்லவா? 


*நூன்பு போன வீரர்களாகிய இராம இலக்குவர்‌ 
களுக்கு இந்தப்‌ படை எந்த மூலை? இந்த இரை போதாது, 
எனக்குந்தான்‌ சரி, இது ஒரு பொருளா? இந்தச்‌ சேனை 
கிடக்கட்டும்‌. தேவரே வந்தாலும்‌ வில்‌ என்னும்‌ மேகத்தி 
அிருந்து சோனாமாரியாக அம்புகளைப்‌ பொழிந்து, குடர்க 
ளெல்லாம்‌ சூறைக்காற்றில்‌ அடிபடுவனபோலப்‌ பறகக, 
அடருகின்ற வாள்‌ முதலிய படைக்கலங்களோடு படையினர்‌ 
படவும்‌, சிறந்த யானைகள்‌ வீழவும்‌ சேனைக்‌ ட்‌ 
கான்‌ சாய்த்துவிட மாட்டேனா?'* 


குகனுடைய பேசில்‌ வரவரக்‌ கோபம்‌ மிகுதியாகிறது. 
ஓசை வெடித்துவருகிறது, கம்பனுடைய சொல்லாட்சியும்‌ 
அந்தமும்‌ ௮ந்க மிடுச்கை ஒலி.பினாலேயே புலப்படுத்து 
இன்றன. ட ல்‌ 


சக்க அஃ. 


ம, குசுப்படல ம்‌, 7 6-2 


116 அழியா அழகு 


** போன படைத்தலை வீரர்‌ தமக்கிரை 

போதா; இச்‌ 

சேனை கிடக்கிடு, தேவர்‌ வரிற்சிலை 
மாமேகம்‌ 

சோனை படக்குடர்‌ சூறை படச்சுடர்‌ 
வாளோடும்‌ 

தானை படத்தனி யானை படத்திரள்‌ 
சாயேனோ?”'' 


[படைத்தலை வீரர்‌ - படையின்‌ தலைவராகிய ற்கு 
வீரர்‌; இராம இலக்குவர்கள்‌. இடககிடு - இடக்கட்டும்‌.. 
சீலை மா மேகம்‌ - வில்லாகிய பெரிய மேகம்‌. தானை - சேனை. 
திரள்‌ - படைக்கூட்டம்‌, 7 


இராமன்‌ காட்டுக்குச்‌ செல்வதற்கு என்ன காரணம்‌. 
என்பதைக்‌ குகன்‌ இலக்குவன்‌ வாயிலாக அறிந்தவன்‌, 
அவன்‌, தான்‌ கேட்டஉற்றை ஒருவாறு மனத்திலே காட்ட! 
களாகப்‌ பதிவு செய்து வைகத்திருக்கிறான்‌. அவை. நேரே 
கண்டவை அல்ல; இலக்குவன்‌ வாய்மொழியால்‌ உணர்நீத. 
வற்‌.றின்‌ விளைவு, '*கைகேயியே தன்‌ கையில்‌ மரவுரியைக்‌ 
கொண்டு வநது இராமனுக்குக்‌ கொடுத்தாள்‌'' என்று. 
இலக்குவன்‌ சொன்னது இப்போது நினைவுக்கு வருகிறது, 
அந்தக்‌. காட்சியை அகக்கண்ணில்‌ காணுகிறான்‌.௨. 
அவனுடைய ஆருயிர்‌ நாயகனாகிய இராமனுக்கா மரவுரி? 
சே! என்ன கொடுமை கசன்‌ பல்லைக்‌ அசலன்‌ தான 
டிருக்கவேண்டும்‌. 

“தன்முன்‌ பணிவாக நின்ற பிரான்‌, பிறருக்கு. 
வாரி வாரி வழங்கும்‌ வள்ளல்‌ அகிய என்‌ - அன்பன்‌. 
ப இராமன்‌ உடுக்க நீண்ட மரவுரியை. அன்று நீதி: 
கேர்மை பாரரமல்‌ 'கொடுத்தாளே. அவளுடைய 





4... குகப்படலம்‌, 20. 


குகன்‌ சீற்றம்‌ 117 


மைந்தர்‌ பலத்தை இகோ இன்று பார்க்கப்‌ போகி£றன்‌. 
அவர்களுக்குப்‌ பலமாக இருக்கும்‌ இந்தப்‌ படைகளை என்‌ 
அம்பாலே கொன்று குவிக்கிறேன்‌, பாருங்கள்‌. அப்படிக்‌ 
குவித்த நிணங்களையுடைய பிணக்குவியலை இந்தக்‌ கங்கை 
கொண்டு போய்‌ அலைகடலீலே போட்டுக கடலைக்‌ தூர்த்து 
அடாோதா?” 


* நின்ற கொடக்கைஎன்‌ அன்பன்‌ உடுக்க 
நெடுஞ்சீரை 
அன்று கொடுத்தவள்‌ மைந்தர்‌ தள்‌ 
அம்பாலே 
கொன்று குவித்த நிணங்கொள்‌ பிணக்குவை 
- கொண்டோடித்‌ 
துன்று திரைக்கடல்‌ கஙகை மடுத்திடை 
தூராதோ? ' ள்‌ 


[ சிரை - மரவுரி, பலம்‌ - படைகளை, குவை - ரல்‌: 
துன்று - செறித்த.] 


இவ்வாறு பே௰யவன்‌ சற்றே நிதானிக்கிறான்‌. பரத 
னுடைய படையோடு போர்‌ செய்யும்‌ அவசியம்‌ வந்து 
விட்டதானால்‌ தன்னுடன்‌ இருக்கும்‌ படை வீரர்களுடைய 
துணை வேண்டும்‌; அவர்களுக்கும்‌ தன்‌ கருத்தைத்‌ தெளி 
வாக விளக்கினால்‌ கலம்‌ என்று குகன்‌ எண்ணுகிருன்‌. 


குகனுக்கு இராமனிடத்தில்‌ - உள்ள அன்பு அவ 


னுடைய துணைவர்களுக்கும்‌ இருக்கும்‌ என்று சொல்வ தற்கு 
இல்லை, ஆகவே பொதுமிலையில்‌ நின்று பேசுபவனைப்போல்‌ 


அவர்களுக்கு விளக்குகிறான்‌. 





2. குகப்படலம்‌,. 2243. 


118 அழியா அழகு 


“அதோ ஆடுகிற கொடிகளுடன்‌ படை வருகறது,. 
பாருங்கள்‌, அந்தப்‌ படை அறத்துக்கு எதிரான படை: 
அறத்தைப்‌ பகைத்தவர்‌ அறம்‌ உடையோரைத்‌ துரத்திவிட 
எடுத்த படை, அந்தப்‌ படையால்‌ அறத்துக்கு ஊறு; 
கேர்ந்தால்‌, எல்லோருக்குமே தீங்கு உண்டாகிவிடும்‌, 
அகையால்‌ அந்த ஆடுகொடிப்படையை காம்‌ சாட 
வேண்டும்‌, அறத்தவரே ஆளும்படி. நிலை காட்ட வேண்டும்‌;. 
அதனால்‌ நம்முடைய சாதிக்கே பெரும்புகழ்‌ உண்டாகும்‌. 
“பெரிய மன்னர்கள்‌ ஏல்லாம்‌ அறத்தை மறம்‌ சாட 
மூற்பட்டபொழுது சும்மா இருந்தார்கள்‌. அத்தகைய: 
செவ்வியில்‌ வேட்டுவச்‌ சாதி முன்‌ வந்தது; அறத்துக்கு, 
எதிரான மறப்படையைச்‌ சாடி அறத்தவரே அஆளும்படி.. 
இந்த நிலத்தில்‌ அவர்கள்‌ கையில்‌ ஓப்பித்தது' என்று. 
உலகம்‌ நம்‌ புகழைக்‌ கூறும்‌, அந்தப்‌ புகழை நீங்கள்‌ 
விரும்பி அடையமாட்டீர்களா?'” என்று முதவில்‌ ஒரு, 
கேள்வி கேட்டு, அவர்களுடைய புகழமாசையைச்‌ தூண்டு: 
இருன்‌. அறம்‌ ஆளவேண்டும்‌ என்ற நியாயத்தையும்‌, 
வேட்டுவச்சாது புகழ்‌ அடைய வேண்டும்‌ என்ற 
ஆசையையும்‌ ஒருங்கே இணைத்துச்‌ சொல்கிறான்‌. 


1 ஆடு கொடிப்படை சாடி அறத்தவ. 
. ரேஆள 
வேடு கொடுத்தது பார்‌எனும்‌இப்புகழ்‌ 
'மேவீரோ?' 


-ர்சாடி - அழித்து. வேடு - வேட்டுவச்‌ : சா த பார்‌ . 
பூமியை, அறத்தவரே ஆள. ன்பம்‌ பாரைக்‌ கொடுத ஜ்‌. 
தீது வேட்டுவச்‌ சாதி என்ற புகழ்‌... ப 


குசுன்‌ சீற்றம்‌ 119 


மறத்தவர்‌ மாய, அறத்தவர்‌ ஆளவேண்டும்‌ என்ற 
மூழையைக்‌ குகனுடைய துணைவர்களில்‌ சிலர்‌ தெரிந்து 
கொண்டிருப்பார்கள்‌. நீதியை விரும்பும்‌ நெஞ்சினர்‌ சிலரே 
இருக்க முடியும்‌. மற்றவரில்‌ பலர்‌ புகழை விரும்பும்‌ இடல்‌ 
பினராக இருப்பார்கள்‌. நம்முடைய சாதிக்கு இந்தப்‌ 
புகழ்‌ இடைப்பதாக இருந்தால்‌, ஒரு கை பார்க்கவேண்‌ 
டியதுதான்‌ என்ற எண்ணம்‌ அவர்களுக்கு உண்டாகும்‌. 

இனி, மற்றவர்களில்‌ குகனிடம்‌ அனபும்‌ நம்பிக்கையும்‌ 
உடையவர்கள்‌ பலர்‌ இருப்பார்கள்‌. அவர்களுக்குக்‌ குகன்‌ 
இச்சு நிகழ்ச்சியைத்‌ தன்னோடு தொடர்புபடுத்திச்‌ சொல்‌ 
கருன்‌. 

இராமன்‌ என்‌ நாயகன்‌, அவன்‌ தன்‌ காட்டை 
இவர்களுக்குக்‌ கொடுத்துச்‌ சென்றான்‌. அப்படி இருந்தும்‌ 
அவன்மேல்‌ இவர்கள்‌ படையெடுப்பது எவ்வளவு 
, கொடுமை/”' என்று அடுத்தே கூறுகிறான்‌. 

நியாயத்தை மஇப்பாரும்‌, புகழாசை பூண்பாரும்‌, 
தன்பால்‌ பேரன்பு உடையாருமாக உள்ளவர்களுக்கு இனி 
வரும்‌ போரிலே ஊக்கம்‌ உண்டாகும்‌ வகையில்‌ பேசிய 
குகன்‌ இறுஇயில்‌ ஒன்று சொல்‌ஒருன்‌. அவன்‌, தன்னுடன்‌ 
பழகும்‌ மக்கள்‌ இயல்பை நன்கு உணர்ந்திருந்தவன்‌ என்‌ 
பதை அது தெளிவாக்குகிறது. 

குகனுடைய துணைவர்குழுவில்‌ உடம்பு வலிமை 
யுள்ளவர்களே யாவரும்‌. ஆனால்‌ அவர்களுடைய மன இயல்பு 
ஓரே நிலையில இராது. மிகவும்‌ தாழ்நீத நிலையில்‌ பண்படாத 
உள்ளம்‌ படைத்த முரடர்களும்‌ இருத்தல்‌ கூடும்‌, அவர்‌ 
களுக்கும்‌ ஊக்கம்‌ உண்டாக்க வேண்டும்‌ என்பது குகனு 
டைய எண்ணம்‌. _ 

மிக்க இழிஙிலையிலுள்ள மக்கள்‌ பிறருடைய நலத்தைச்‌ 
சிறிதும்‌ கருதமாட்டார்கள்‌; தம்‌ ஈலமே கண்ணாக இருப்‌ 


120 - அழியா அழகு 


பார்கள்‌. அயல்‌ வீட்டில்‌ கொலை ஈடக்தாலும்‌ ஏனென்று - 
கேட்கமாட்டார்கள்‌. ஆனால்‌ தம்‌ காலை ஒருவன்‌ மி தத்‌ துவிட்‌ 
டால்‌ போதும்‌; உடனை அவன்‌ தலையை வாங்க முந்துவார்‌ 
கள்‌ இத்தகைய நிலையில்‌ உள்ளவர்களையும்‌ உசுப்பிவிட" 
- வேண்டும்‌ என்று குகன்‌ மினைத்தான்போலும்‌! அவர்களுக்‌ 
கும்‌ உறைக்கும்படி. இப்போது நிகழ இருப்பதை எடுத்துக்‌ 
காட்டுகிறான்‌. 

இலர்‌, இந்த வழக்கு யாருக்கும்‌ யாருக்குமோ இடை 
யில்‌ நிகழ்வது” என்று நினைக்கலாம்‌. அட்படி. அன்று, கம்‌ 
முடைய சொந்த உரிமை பறிபோகும்‌ நிலை வந்திருக்கிறது. 
ஓருவன்‌ தன்‌ நாட்டை வேறு ஒருவனுக்குக்‌ கொடுத்து 
விட்டுப்‌ போனான்‌. அப்படிப்‌ போனவன்‌ எனக்கு வேண்டி 
யவன்‌. ௮வன்‌ இங்கே வந்து நம்முடைய ஆட்சிக்கு அகப்‌ 
பட்ட காட்டில்‌ வாழச்‌ சென்றான்‌. காம்‌ ஆளும்‌ காட்டில்‌ 
அவன்‌ நம்முடைய அ௮ன்பனாகையால்‌ வாழ்‌ூறுன்‌. இப்போது 
இவன்‌, என்‌ காயகனைத்‌ தரத்த வருகிறான்‌. தன்னுடைய 
சொர்த சாட்டை இவனுக்குத்‌ தந்துவிட்டு வந்தவன்‌. அவன்‌. 
௮வன்‌ இப்போது இருக்கும்‌ இடத்துக்கும்‌ இவனுககும்‌ 
ஒரு தொடர்பும்‌ இல்லை. இது ஈம்முடையது; ஈம்‌ ஆட்சிக்கு 
உட்பட்டது; சாம்‌ ஆளும்‌ காடு, இதையும்‌ அவனுக்குக்‌ 
"கொடுக்கக்‌ கூடாது என்று இவன்‌ படையெடுத்து வந்திருக்‌ 
இருன்‌. காம்‌ ஆளும்‌ காட்டுக்கள்‌ அவனை வாழ விடாமல்‌ 
- துரத்த இவன்‌ யார்‌? இவனுக்கு என்ன உரிமை இருக்கறது? 
இதனால்‌ ஈம்‌ உரிமை பறிபோக வில்லையா?'”' என்ற 
பொருளை அமைத்துப்‌ பேசுகிறான்‌. கம்பனுடைய பாடவில்‌ 
இரத்தினச்‌ சுருக்கமாக அந்த வாதம்‌ அமைந்திருக்கிறது, 

**நாடு கொடுத்தஎன்‌ நாயக னுக்கிவர்‌ ப | 
_ நாம்‌ஆளும்‌ 
காடு கொடுக்கில ராகி எடுத்தது 
காணீரோ?'' 


குகன்‌ சீற்றம்‌ 121 


[ நாயகனுக்கு - இராமனுக்கு. கொடுக்கிலராகி 
கொடுக்க மனம்‌ இல்லாதவராக, எடுத்தது - படை எடுத்து 
வந்ததை] 


“நாம்‌ அளும்‌ காடு” என்பதில்தான்‌ இர்ச வாதத்தின்‌ 
அயிர்‌ நிற்கிறது. எத்தனை இழ்மகனாக இருக்தாலும்‌, 
_. **அப்படியா? இந்தப்‌ பயல்‌ நம்முடைய காலையா மிதிக்க 

வந்து விட்டான்‌?” என்று ௪ீறி எழுவான்‌ அல்லவா? 


அறகஙினைவு, புகமாசை, தலைவன்பால்‌ அன்பு, தன்னலத்‌ 
திக்கு ஊறு வந்தால்‌ றும்‌ இயல்பு என்ற இந்த நானகு 
.இயல்புடையவர்களையும்‌ கக்கும்‌ பொருட்டுக்‌ குகன்‌ கூறுவ 
_தரக அமைந்த இந்தப்பாட்டு மிகமிகச்‌ சிறந்த பாடல்‌, 
“ஆடு கொடிப்படை சாடி 'அறத்தவ 
ரே ஆள 
வேடு கொடுத்தது பார்‌'எனும்‌ இப்புகழ்‌ 
மேவீரோ? 
நாடு கொடுத்தஎன்‌ நாயக ஸனுக்கிவர்‌ 
காம்‌ ஆளும்‌ 
காடு கொடுக்கில்‌ ராகி எடுத்தது 
காணீரோ? * 
அடுத்தது கோபக்கூற்றின்‌ கடைசிப்‌ பகுதி. 


மபரிய முனிவர்களுக்கு நண்பனாக வனத்தினிடை 
வாழும்‌ மன்னனாகிய இராமன்‌ சற்றும்‌ கொள்வான்‌ என்‌ 
பதைச்‌ சிறிதும்‌ மனத்தில்‌ எண்ணால்‌, இவர்கள்‌ போர்க்‌ 
களத்தில்‌ என்முன்‌ எதிர்ப்படுவார்களானால்‌, எழு கடலளவு 
படையாக இருந்தாலும்‌ பசுமாட்டின்‌ முன்‌ சிக்கிய இளம்‌ 
பயிரைப்‌ போல இப்பொழுதே நாசமாகிவிடாதா?'' என்று 
குழமுறுகிறான்‌. ப 


4.  குசுப்படலம்‌, 88 


122 ... அழியா அழகு 


“மாமுனி வர்க்குற வாகி வனத்திடை 

யேவாழும்‌ 

கோமுனி யத்தகும்‌ என்று மனத்திறை 
கொள்ளாதே 

ஏமுனை உற்றிடில்‌ ஏழு கடற்படை 
என்றாலும்‌ 

ஆமுனை யிற்சிறு கூழ்‌என இப்பொழு 
தாகாதோ?'' ' 


[கே - அரசன்‌; இராமன்‌: இறை - சிறிகளவரவது... 
ஏ- அம்பு, ஏழூனை - அம்பினாற்‌ போர்‌ செய்யும்‌ களம்‌... 
முனையில்‌ - முன்னிலையில்‌, சிறுகூழ்‌ - இளம்‌ பயிர்‌, / 


குகனுடைய ற்றக்‌ குமூறலைக்‌ கம்பன்‌ பத்துப்‌ பாடல்‌ 
களில்‌ சொல்லுகிறான்‌. ஒஓழுவருக்கு மற்றொருவர்மேல 
கோபம்‌ வந்தால்‌, கோபமுடையார்‌ பேச்சு அடுத்தடுத்துக்‌ 
கேள்விகளாகவே வரும்‌ அந்த வினாக்கள்‌ அ௮ம்புபோல: 
ஒன்றன்பின்‌ ஐன்றாக வரும்‌. இக்க இயல்பைக்‌ குகனுடைய 
பேச்சிலும்‌ காணலாம்‌. ஒவ்வொரு பாட்டும்‌ வினாக்கள்‌. 
கிறைந்தகாச இருக்கிறது. பத்தப்‌ பாடல்களிலும்‌ இருபது: 
கேள்விகளை ஒன்‌ மன்மேல்‌ ஓன்றாக அடுக்குகிறுன்‌. கோப. 
"உணர்ச்சிக்கு ஏற்ற சந்தம்‌ வேறு, சுவையை மிகுவிக்கிறது.. 


அணை 





2, குகப்படலம்‌, 22 


குகன்‌ மனமாற்றம்‌ 


கூசன்‌ தென்கரையில்‌ கின்றான்‌. அக்கரையில்‌ -- 
வடகரையில்‌ - பரதன்‌ வந்துகொண் டிருர்தான்‌, கூட்டச்‌ 
தோடு, அந்தக்‌ கூட்டத்துடன்‌ வரும்‌ சுமந்திரன்‌ பரதனை 
அணுக்‌ குகனைப்‌ பற்றிச்‌ சொன்னான்‌, சிறந்த மதிரி 
ஆகலின்‌, இப்போது குகனுடைய உதவி இன்றியமையாதது 
என்பது புலப்படும்படியாகக்‌ கூறினான்‌. அவன்‌ கங்கையின்‌ 
இருகரைக்கும்‌ தலைவன்‌ என்றும்‌, அளவற்ற ஓடங்களை 
- உடையவன்‌ என்றும்‌ கூறியதோடு இராமனுக்குத்‌ தோழன்‌: 
என்பதையும்‌ சொன்னான்‌. அதைக்‌ கேட்ட பரதன்‌. 
.. *அட்படியா/ என்‌ தமையனுக்குத்‌ தோழனா? அப்படியானால்‌ 
அவன்‌ எனக்குத்‌ தமையனே, நானே அவனைப்‌ போய்ப்‌ 
பார்க்கிறேன்‌'' என்று வேகத்தடன்‌ புறப்பட்டுக்‌ கங்கைக . 
கரையை அடைந்தான்‌. 


சத்துருக்கனன்‌ உடன்வர மிக்ச அன்போடு ஒரு குன்று. 
எழுந்து சென்றாற்போன்ற கோலத்தோடு கங்கைக்கரையை 
அடைந்து நின்றான்‌ பரதன்‌. இப்போது தூளிபடலம்‌ : 
இல்லை. சுற்றியுள்ள படை அவன்‌ உருவத்தை மறைக்க. 
வில்லை. பரதனுடைய உருவமும்‌ இளவலுடைய உருவமும்‌ 
தெளிவாகக்‌ குகனுக்குத்‌ தெரிகின்றன. குகன்‌ பார்த்தான்‌;. 
பரதனுடைய திருமேனி கிஷயை உணர்ந்தான்‌; அவனுக்குத்‌ 
தூக்கி வாரிப்போட்டது. 


குகன்‌ இதுவரையில்‌ சினத்தால்‌ தன்‌ மனத்தில்‌ 
பரதனைக்‌ கற்பனை செய்துகொண்ட முறையே வேறு.. 
அவன்‌ இராமனை மீட்டும்‌ ஒட்டுவதற்காகவே படையுடண்‌' 


124 அழியா அழகு 


வருகிறான்‌ என்றல்லவா நினைத்தான்‌? அந்த எண்ணத்துக்கு 
ஏற்ற மிலையில்‌ பரதன்‌ இருப்பான்‌ என்று அவன்‌ ஏதர்‌ 
பார்த்தான்‌. அனால்‌ இப்போது அவன்‌ காணுவது 
அன்ன? 


என்றெழுந்த தம்்‌அயொடும்‌ 
எழுகின்ற காதலொழிம்‌ 
குன்றெழுக்து சென்றதெனக்‌ 
குளிர்கங்கைச்‌ கரைகுறுகி 
நின்றவனை நோக்கினான்‌; 
திருமேனி நிலை உணர்ந்தான்‌; 
துன்றுகரு ஈறுங்குஞ்சி 
எயினர்கோன்‌ துண்‌என்றான்‌. 


ர என்று - கானே அவனைப்‌ போய்க்‌ காண்பேன்‌ என்று 
கறி, தம்பி - சத்துருக்கனன்‌. கின்றவனை - நின்ற பரதனை. 
குஞ்சி - தலைமயிர்‌, எயினர்கோன்‌ - வேடர்‌ தலைவனாகிய 
குகன்‌. துண்‌ என்றான்‌ - இடுக்கிட்டான்‌.] வோர்‌ 


- அவன்‌ உள்ளத்தே படைத்துக்‌ கொண்ட உருவத்‌ 
துக்கும்‌ இப்போது கண்ணாலே காணும்‌. தோற்றத்துக்கும்‌ 
இரு தொடர்பும்‌ இல்லை, இது ர்க  இருந்ததுச 
அதனால்தான்‌ இழு பக ப 


பரதன்‌ போர்க்குரிய கவசத்தை அணிந்து அதற்கேற்ற 
ஆடைகளைப்‌ புனைந்து கொண்டு வருவான்‌ என்று எண்ணி 
னான்‌ குகன்‌, ஆனால்‌ அவன்‌, தானும்‌ மரவுரியைக்‌ கட்டிக்‌ 
. கொண்டு, துயரத்தால்‌ 8ேே விழுக்து புரண்டதனா3லோ 
- மெடுந்தூரம்‌ நடந்து வந்ததனாலோ புழுதி படிந்த இருமேணி 
யோடு வந்தான்‌. பகைவனாயெ. பர தன்‌, கனல்‌ கொப்புளிக்கும்‌. 





8. குகப்படலமை்‌, 28, 


குகன்‌ மனமாற்றம்‌ : 125. 


சண்களும்‌ சடுமை கொரப்புளிக்கும்‌ முகமும்‌ உடையவனாக: 
வருவான்‌ என்று நினைத்தான்‌ குகன்‌. அந்த முகம்‌ எப்படி. 
இருந்தது? பொலவிவிழந்திருந்தது. அழகாக, சாந்தமாக... 
அன்பு கொப்புளிப்பசகாக இருப்பதுதான்‌ இப்போது 
துயரத்தால்‌ மங்கி இருந்தது. தனக்குரிய கலைகளை இழந்த: 
மத௲ியைப்போல அம்முகம்‌ தோற்றம்‌ அளித்தது. ஓள்‌: 
இழர்த அந்த முகத்தைத்தான்‌ குகன்‌ இப்போது கண்டான்‌... 


வற்கலையின்‌ உடையானை 
மாசடைந்த மெய்யானை 
ந ற்கலை இல்‌ மதிஎன்ன' 
௩கைஇழந்த முகத்தானை, 
ரீ வற்கலை - மரவுரி, கலை - இரணம்‌, ஈகை - ஒளி.] 


முகம்‌ ஒளி இல்லாமல்‌ இருப்பது மட்டும்‌ அன்று... 
அது. பரதனுடைய உள்ளத்தையும்‌ எடுத்துக்‌ காட்டியது. 
எல்லையில்லாத துயரக்கடலை உள்ளடக்கி வைத்திருந்தான்‌” 
பரதன்‌. அது புறம்பொ௫ந்து முகத்திலே அலையோடியது. 
கல்லும்‌ கனியும்படி கனிந்து கெ௫ழ்ந்து வாடும்‌ துயரமுடைய 
வனாகத்‌ தோற்றினான்‌. இந்தக்‌ கோலத்தில்‌ குகன்‌ பரதனைக:. 
“கண்டான்‌... 


சுற்கனியக்‌ கனிகின்ற 
துயரானைக்‌ கண்ணுற்றான்‌. 


தன்னுடைய எண்ணத்துக்கு கேர்மாறாகக்‌ கழ்கணியக: 
கனிகன்ற தயரான்‌ நிற்பதைக்‌ கண்டான்‌ குகன்‌, 
அவனுக்கு வெலவெலத்துப்‌ போயிற்று, **இவனை விட்டேனா. 
-பரர்‌!”” என்று குதித்த அவனுடைய கெஞ்சமும்‌ இளகி 
"விட்டது. அவனை அறியாமலே அவன்‌ கையில்‌ இருத வில்‌: 
ஈமூவிக்‌ ஏழே வீழுந்து விட்டது, இன்னது செய்வது என்று. 


1126 அழியா அழகு 


அறியாக ஒருவகை வேதனை அவனை ஆட்சொண்டது. 
நின்ற இடத்தை விட்டு அசையாமல்‌ மரம்போல நின்ற 
படியே நின்று விட்டான்‌. 


வற்கலையின்‌ உடையானை : 
மாசடைந்த மெய்யானை 
௩ற்கலைஇல்‌ மதிஎன்ன 
நகை இழந்த முகத்தானைக்‌ 
கற்கனியக்‌ சுனிகின்ற 
துயரானைக்‌ கண்ணுற்றான்‌; 
வில்கையினின்‌ றிடைவீழ 
விம்முற்று நின்றொழிந்தான்‌, 1 
[விம்மு.ற்று - வேதனையை மேற்கொண்டு, நின்றொழிக்‌ 
பதான்‌ - நின்றபடியே நின்றுவிட்டான்‌; வேறு ன்றும்‌ 
செய்யவில்லை. / 


.... நின்றபடியே சன்‌ எண்ணமெல்லாம்‌ மாறிப்‌ பரதனைப்‌ 
பார்த்தான்‌. அவனுக்கு இப்போது மற்றோர்‌ அதிர்ச்சி. 
"உண்டாயிற்று, ஆம்‌, கண்ணை அகலத்‌ திறஈது பார்த்தான்‌. 


குகன்‌ இராமபிரானைக கண்டது முதல்‌ அவனது. 
. திருமேனி யழகு அவன்‌ உள்ளத்தைக்‌ கொள்ளை 
, கொண்டது. தன்‌ உள்ளத்தே அன்று முதல்‌ அவனது 
- படத்தை மாட்டிக்கொண்டு விட்டாள்‌, இப்போது எ.இ3ர 
நின்ற உருவத்துக்கும்‌ தன அகத்தே வைத்துப்‌ பூக்கும்‌ 
.உருவத்துக்கும்‌ ஒப்புமை இருப்பது தெறிந்தது. அதனோடு, 
பக்கத்தில்‌ சிற்கும்‌ சத்துருக்கனனுடைய உருவத்தில்‌ 
-இலக்குவனுடைய அங்க அடையாளம்‌ இருதது. “இதென்ன? 





 அசசையககணைனரய உ சரக னல்க. 


்‌ ப _ குகைப்படலம்‌, ்‌, 29. 


குசுன்‌ மனமாற்றம்‌ 127 


இந்த நம்பி என்‌ நாயகனைப்போலவே இருக்கிறான்‌! 
அயலீல்‌ நிற்பவன்‌ என்‌ நாயகனுடைய தம்பியைப்‌ 
போலவே இருக்கிறானே! என்று அவன்‌ எண்ண 
4ரிட்டான்‌. 


'அதே தோற்றம்‌; அதே மரவுரி, ஆனால்‌ அறத உருவத்‌ 
துக்கும்‌ இதற்கும்‌ வேறுபாடு இருக்கிறது. அவன்‌ மலர்ந்த 
முகத்தோடு இருந்தான்‌. இவனோ அன்‌ துன்பத்துக்கு 
முடிவே இலலை எனறு எண்ணும்‌ நிலையில்‌ இருக்கிறன்‌. 
கைகளில்‌ ஆயுதம்‌ தாங்கி வருவான்‌ என்றல்லவா நினைத்‌ 
தோம்‌? அந்தக்‌ கைகள்‌ எங்கே? ஐ; இதோ தலைமேல்‌ 
இருக்கின்றன. இராமன்‌ சென்ற திசையை கோகஇத்‌ 
தொழுது கொண்டிருக்கிறான்‌. இவனையா நாம்‌ பொல்லா . 
தவன்‌ என்று நினைத்தோம்‌? இவனையா இரரமனைத்‌ 
துரத்த வருகிறான்‌ என்று மினைத்தோம்‌?' 


- குகனுக்குத்‌ தன்னிடத்திலேயே கோபம்‌ வந்தது. 
“என்ன பேதைமை/ அப்சிபருமான்‌ ஒரு காள்‌ இங்கே 
வந்தான்‌. தன்‌ அன்பைக்‌ காட்டினான்‌. நீ என்‌ தம்பி 
ஏன்றான்‌. -இந்த ஓரு காள்‌ உறவே என்‌ உள்ளத்தைக்‌ 
கணிவித்து இப்படி. ஆச்கிவிட்டதே/! இதோ முன்னே 
நிற்கும்‌ இந்து நம்பி, அவனுடன்‌ பிறந்து அவனுடன்‌ 
விளையாடி அவனுடன்‌ உண்டு அவனுடன்‌ உறங்கி 
அவனுடன்‌ பல காலம்‌ பயின்ற உண்மைச்‌ தம்பி அல்லவா? 
எம்பெருமான்‌ பின்‌ பிறந்தவர்கள்‌ தவறு செய்வார்களா? 
இதனை இந்தப்‌ பேதையேன்‌ மறந்துவிட்டேனே!' என்று 
கழிவிரக்கம்‌ கொண்டான்‌. 

71 நம்பியும்என்‌ நாயகனை 
ஒக்கின்றான்‌; அயல்நின்றான்‌ 
தம்பியையும்‌ ஒக்கின்றான்‌; 
தவவேடம்‌ தலைகின்றான்‌; 


128 அழியா அழகு 


துன்பம்‌ஒரு முடிவில்லை; 
திசைநோக்கித்‌ தொழுகின்றான்‌; 
எம்பெருமான்‌ பின்பிறந்தார்‌ 
இழைப்பரோ பிழைப்பு?' என்றான்‌. * 
ப பரதனிடம்‌ தான்‌ எதிர்பார்த்‌ த போர்க்கோலம்‌ இல்லை 
என்று உணர்ந்த பொழுதே குகனுடைய மனம்‌ மாறத்‌: 
தொடங்கியது; அதற்கு அடையாளமாக அவன்‌ கையில 
இருந்த வில்‌ நழுவியது. அதற்கு மேலும்‌ பரசனுடைய: 
திருவுருவத்தில்‌ இராமனுடைய தோற்றத்தை கினைவூட்டும்‌. 
அடையாளங்களைக்‌ கண்டபோது, அவன்‌ இராகவன்‌ தம்பி: 
என்ற நினைவு நன்றாகப்‌ பதிந்தது. அப்போது, காம்‌ 
என்ன பைத்தியக்காரத்தனம்‌ செய்தோம்‌!' என்ற இரக்கம்‌ 
எழுந்தது. 

*1இப்படி. அவன்‌ வருவதற்குக்‌ காரணம்‌ என்ன? -- 
குகனுக்கு ஒன்றும்‌ தோன்றவில்லை. *'ஏதோ ஒரு துன்பம்‌ 
இவனுக்கு உண்டாகி யிருச்கிறது இவன்‌ இராமனீடம்‌. 
பகை பாராட்டுகறவன்‌ அல்லன்‌; சிறிதும்‌ குறையாத: 
அன்பு உடையவன்தான்‌. அவன்‌ மேற்கொண்ட தவ: 
வேடத்தையே இவனும்‌ மேற்கொண்டிருககிறுன்‌, அதற்குக்‌ 
காரணம்‌ இன்னதென்று தெரியவில்லை. . அவன்‌ உள்ளக்‌: 
கருத்தை நான்‌ போய்ப்‌ பார்த்துத்‌ தெரிர்தகொண்டு 
வருகிறேன்‌. நீங்கள்‌ வழியைப்‌ பாதுகாத்து இருங்கள்‌'* 
என்று தன்‌ ஏவலர்களிடம்‌ கூறிவிட்டுக்‌ குகன்‌ ஓர்‌ ஓடத்தில்‌: 
ஏறிக்கொண்டு பரதனைச்‌ சந்திப்பதற்காகச்‌ தனியே. 
வரலானான்‌. ௬ 

"உண்டிடுக்கண்‌ ஒன்றுடையான்‌; 
உலையாத அன்புடையான்‌; 
கொண்டதவ வேடமே ப 
கொண்டிருந்தான்‌; குறிப்பெல்லாம்‌ . 


4. குகப்படலம்‌, 80 





குகன்‌ மனமாற்றம்‌ 129 


சுண்டுணர்ந்து பெயர்கின்றேன்‌; 
காமின்கள்‌ நெறி'' என்னாத்‌ 

தண்துறை௰ர்‌ காவாயில்‌ 
ஒருதனியே தான்வகந்தான்‌; * 


[உண்டாகிய இடுக்கண்‌; இடக்கண்‌ - துன்பம்‌, உலை 
யாத- அழியாத, குறிப்பு - கருத்து பெயர்கின்றேன்‌. 
திரும்பி வருகிறேன்‌. காமின்கள்‌ - காவல்‌ செய்யுங்கள்‌” 
கெறி - வழியை, நாவாய்‌ - ஓடம்‌, தான்‌ - குகன்‌.] 


இராமனுக்குப்‌ பகைவனாகப்‌ பரதனை உள்ளத்தே 
பாவித்துச்‌ சீற்றம்‌ பொங்கக்‌ குதித்த குசன்‌ 'இப்போது 
பரதனது துயர்க்கோலத்தையும்‌ இராமனுடைய இருவுருவ 
ஒஓப்புமையையும்‌ கண்டு கோபம்‌ அடங்க, சான்‌ எண்ணி 
யது தவறு என்ற இரக்கம்‌ உக்க அவனைச்‌ சந்திச்ச வந்தான்‌. 
இப்போது அவன்‌ உள்ளத்தில்‌ ஒரு கேள்வி நின்றது: 
**இவன்‌ பகை மேற்கொண்டு வரவில்லை என்பது தெளி 
வாகிறது. அப்படியானால்‌ இவ்வாறு வரக்‌ காரணம்‌ என்ன?” 
என்பதே அந்தக்‌ கேள்வி, 





4. குசுப்படலம்‌, 27 


வ. 3 


வியப்பும்‌ உருக்கமும்‌ 


ஒருதனி3யே காவாயில்‌ வந்த குகன்‌ பர தன்முன்‌ சென்று 
தொழுதான்‌. பரதன்‌, தலைவளைந்து வணங்‌ ூனொன்‌. உடனே 
குகன்‌ பரதனுடைய திருவடியில்‌ வீழ்ந்து பணிந்தான்‌. 
பரதன்‌ அவனை எடுத்து மிக்க அன்போடு தழுவிக்கொண் 
டான்‌, ப 

குகனுக்கு, '“இந்தத்‌ துயரக்‌ கோலத்தோடு இந்தப்‌ 
பெருமான்‌ வரக்‌ காரணம்‌ என்ன?” ஏன்ற கேள்வி நெஞ்சில்‌ 
இருக்துகொண்டி. ருந்ததல்லவா? பரதனைப்‌ பார்த்தால்‌ 
இராமனைப்‌ போன்ற தாமரைச்‌ செங்கணானாக இருக்கிறான்‌- 
அவனுடைய இண்ணிய தோள்கள்‌ இரும்‌ த்‌ தூண்களிலும்‌ 
வலியனவாக இருக்கின்றன. யாரேனும்‌ வலீமையுள்ள 
பகைவன்‌ அவனை காட்டைவிட்டு ஒட்டியிருக்க முடியாது, 
பரதன்‌ வலிமையில்லாதவன்‌ அல்லன்‌, **அ௮ப்படியானால்‌ 
இவன்‌ வந்த காரணகநதான்‌ யாது?” 


குகன்‌, பரதனிடமே இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்டான்‌. 
“ஏழமுவினும்‌ உயர்ந்த கோளை யுடையவனே இப்படி. வரத 
தற்குக்‌ காரணம்‌ யாத! ' என்று கேட்கிறான்‌. 
தழுவின புளினர்‌ வேந்தன்‌ 
தாமரைச்‌ செங்க ணானை 
*“எழுவினும்‌ உயர்ந்த தோளாய்‌, 
எய்தியது என்னை?'” என்ன * 
[தழுவின - பர தனால்‌ தழுவப்‌ பற்ற, புளினர்‌ வேந்தன்‌” 
வேடாக்கு அரசனான குகன்‌. தாமரைச்‌ செங்கணானை - 





மலை யப வததததைவல்ப்‌ பட்ட மய்ய 





ப ம்‌, குசுப்படலம்‌, 834 


வியப்பும்‌ உருக்கமும்‌ 138 


பரதனை, எழு - இரும்புக்‌ தூண்‌. என்னை - என்ன காரணத்‌ 
தால்‌, ஏன்ன - என்று குகன்‌ கேட்க ] 


அதற்குப்‌ பரதன்‌ விடை கூறினான்‌. அந்த விடை 
பில்‌ அவனுடைய பணிவும்‌ இராமன்பால்‌ அவனுக்கு இருந்த 
அன்பும்‌ நேர்மையும்‌ புலஎனாடன்றன. !*அரசை இழந்து 
இராமன்‌ காட்டுகீகு வந்து விட்டான்‌. சான்‌ மீட்டும்‌ 
அவனுக்கே அதைக்‌ கொடுப்பதற்காக அழைத்தச்‌ செல்ல 
வந்திருக்கிறேன்‌'' ஏன்று பரதன்‌ செொரல்லிபிருக்கலாம்‌. 
அப்படிச்‌ சொன்னால்‌, அவன்‌, தான்‌ ஏதோ ஒரு பெரிய 
காரியத்தைச்‌ செய்ய வந்திருப்பதைச்‌ சொன்னதாக முடியும்‌. 
ஆ*வே அப்படிச்‌ சொல்லவில்லை. *'என்‌ தந்தை முன்னுள்ள 
மிபரிமவர்களின்‌ மரபினின்றும்‌ வழுவிவிட்டான்‌. அந்த 
அழுவைப்‌ போக்குவதற்காக அரசனை அழைத்துவரப்‌ புறப்‌ 
பட்டேன்‌”” என்று சொன்னான்‌. 


"முழுது களித்த தந்த 

முந்தையோர்‌ முறையி னின்றும்‌ 
வழுவினன்‌ அதனை நீக்க 

மன்னனைக்‌ கொணர்வான்‌'' என்றான்‌. 1 


உலகம்‌ முழுவதையும்‌ பாதுகாத்த தந்‌ைத பழைய 
மரபினின்‌.றும்‌ வழுவினான'' என்று வழக்கைக்‌ கூறி, அந்த 
வழக்கைத்‌ தர்க்க அரசனை அழைத்து வருவதற்குப்‌ புறப்‌ 
பட்டதாக அல்லவா சொல்கிறான்‌? இராமன்‌ ஏங்கே 
இருந்தாலும்‌ அயோத்திக்கு அரசன்தான்‌ என்ற எண்ணத்‌ 
தோடு இராமனை என்று சொல்லாமல்‌, மன்னனைக்‌ 
கொணர்வான்‌'' என்று கூறினான்‌ பரதன்‌. ர ப 


குகன்‌, கற்பனையிலும்‌ பரதன்‌ இவ்வளவு உச்‌ தமனாக 
இருப்பான்‌ . என்று ரசினைக்கவிலலை,. பரதன்‌ கொடியவன்‌ 


7... குகுப்படலம்‌, 83 


132 அழியா அழகு 


என்று முதலில்‌ தோற்றிய எண்ணம்‌ அவனுடைய துயரக: 
கோலத்தைக்‌ கண்டவுடன்‌ மாறியது, அவனை அணிமையி' 
லிருந்து பார்க்கையில்‌ இராமனுக்கும்‌ அவனுக்கும்‌ உள்ள 
ஒப்புமை புலனாயிற்று. அப்போது குகனுடைய கோபம்‌. 
போனதோடு மட்டுமன்றி இரக்கமும்‌ உண்டாயிழறு.. 
*இராமனை அவன்‌ ஒட்ட வரவில்லை;மீட்டும்‌ அரசனாக நாட்ட 
வந்திருக்கிறான்‌” என ற செய்தியைக்‌ கேட்டானோ இல்லையோ. 
அவன்‌ வீயப்பில்‌ ஆழ்ந்தான்‌; உடனே உருஒனொான்‌. பெருமூச்௭ 
விட்டான்‌. ழே மறுபடியும்‌ வீழ்ந்து பரதன்‌ காலைப்‌ 
பற்றிக்கொண்டான்‌. பொய்‌ சிறிதும்‌ இல்லாத உள்ளத்த 
னாகிய அவன்‌ பரதனைப்‌ பார்த்துப்‌ பேசலானான்‌: 
கேட்டனன்‌ கிராதர்‌ வேந்தன்‌ 
கிளர்ந்தெழும்‌ உயிர்ப்ப னாகி 
மீட்டும்மண்‌ அதனில்‌ வீழ்ந்தான்‌ 
விம்மினன்‌ உவகை வீங்கத்‌ 
தீட்டரும்‌ மேனி மைந்தன்‌ 
சேவடிக்‌ கமலப்‌ பூவில்‌ 
பூட்டிய கையன்‌ பொய்மில்‌ 
உள்ளத்தன்‌ புகல லுற்றான்‌. * 

_ரீகிராதர்‌ வேந்தன்‌ - வேடர்க்கு அரசன்‌. உயிர்ட்பனா9-. 
பெருமூச்சை உடையவனாய்‌, முன்பே ஒருநூறை பரத 
னுடைய அடியில்‌ வீழ்ந்து பணிந்தவனாதலால்‌ இப்போது: 
மீட்டும்‌ மண்ணதனில்‌ வீழ்ந்தான்‌ எனறார்‌. வீங்க - மிக, 
இட்டரும்‌ - சித்திரத்தில்‌ எழுத இஉலாத, மைந்தன்‌ - பர௯ 
னுடைய./ 

அவன்‌ விம்மினான்‌; இராமன்‌ மீட்டும்‌ அமர்திவவு 
வந்துவிடப்‌ போகிறான்‌ என்ற எண்ணத்தால்‌ அவனுக்கு 
உண்டான ம௫ூழ்ச்சககுக்‌ கங்கு கரையே இல்லை, * இப்படி. 


1, குசுப்படலம்‌, 34 


வியப்பும்‌ உருக்கமும்‌ 133 


பும்‌ ஒருவன்‌ உலூல்‌ இருப்பானா!” என்று எண்ணி அவன்‌ 
'கெஞ்சம்‌ உருகியது, 

உணர்ச்சி வசப்படுபவனாகிய குகன்‌ இப்போது பே௫னான்‌” 
அவன்‌ தொடக்கத்தில்‌ ஒரு கோடியில்‌ நின்று பரதனைப்‌ 
பகைவனாக எண்ணிக்‌ கோபக்‌ கனலைக்‌ ககீகனான்‌. 
இப்போதோ மறுகோடியில்‌ இடந்து உருனொென்‌. ஊசலை 
ரதிதனைக்கு எத்தனை ஒர பக்கத்தில்‌ உந்தித்‌ தள்ளு 
அறுாமோ, அத்தனைக்கு அத்தனை அது, மறுகோடியிலும்‌ 
செல்லும்‌, குகனது உணர்ச்‌, முன்பு இருக்த நிலைக்கு சேர்‌ 
இர நெடுந்தூரம்‌ சென்றுவிட்டது, 


இப்போது அவன்‌ பேசும்‌ பேச்சு மிகைபோலத்‌ தோற்ற 
லாம்‌, அதனால்‌ கம்பன்‌ இங்கே அவன்‌ உணர்ச்சி, வசப்‌ 
பட்டவனாதலின்‌ அப்படிப்‌ பேசுவதுதான்‌ இயல்பு என்ப 
தைப்‌ புலப்படுத்துகறான்‌, பொய்யில்‌ உள்ளத்தன்‌ புகல 
.அற்றுன”'' என்கிறான்‌ கம்பன்‌, “இராமனிடம்‌ கங்குகரை 
பில்லாசு அன்புடையவனாூய குகன்‌ இப்படிச்‌ சொல்வானா? 
இது ஏதோ முகமனான வார்த்தை என்று எண்ணக்கூடாது”' 
என்பதற்காகவே அவ்வாறு அணைகோலிக்‌ கொள்கிறான்‌ 
கவிஞன்‌. குகன்‌ என்ன சொன்னான்‌ என்பதைக்‌ கேட்கலாம்‌: 


**தாய்உரை கொண்டு தாதை 

உதவிய தரணி தன்னைத்‌ 
தீவினை என்ன நீத்துச்‌ ப 

சிந்தனை முகத்தில்‌ தேக்கிப்‌ 
போயினை என்ற போழ்து 

- புகழினோய்‌ தன்மை கண்டால்‌ 

ஆயிரம்‌ இராமர்‌ நின்கேழ்‌ 

ஆவரோ தெரியில்‌ அம்மா!” * 


[கேழ்‌ - ஒப்பு.] 


4, குகப்படலம்‌, 35 . 





134 அழியா அழகு 


அயிரம்‌ இராமர்கள்‌ உனக்கு ஒப்பாவார்களா?'” 
என்று கேட்டு, அம்மா!” என்று வியப்பில்‌ ஆழ்ந்தான்‌. 
இராமன்‌ காட்டுக்குப்‌ போனதையும்‌, பரதன்‌ இப்போது, 
டோவதையும்‌ குகன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்தான்‌. இராமன்‌: 
காட்டுக்குப்‌ போனமையால்‌ அரசை அடியோடு இழந்து. 
விடவில்லை. இடையிலே சில ஆண்டுகள்‌ அரசனாக ஆளா: 
விட்டாலும்‌ எப்படியும்‌ அரசாட்சி ௮வனை விட்டுப்‌ 
போகாது, அவன்‌ மீண்டு வரத்தான்‌ போகிறான்‌. சில 
காலம்‌ காட்டுக்குப்‌ போய்வருவசனால்‌ இராமன்‌ தன்‌: 
உரிமையை முற்றும்‌ பறி கொடுத்தவ னாகவிலலை, அவன்‌: 
செய்த தயாகம்‌ சில காலத்துக்கே இருப்பது, 


அனால்‌ பரதன்‌. செய்த திடாகமோ? இரகு, 
குலத்தில்‌ தலைமகனாகப்‌ பிறந்தாலன்றிக்‌ கிடைக்காத 
பதவி ௮து, அதையும்‌ கைகேசி முயன்று அவனுக்‌. 
காகப்‌ பெற்றிருககிறாள்‌. தாதையும்‌ பரதனுக்கு. 
அரசைக்‌ கொடுடபதுபற்றிக்‌ தடை சொல்லவில்லை. 
அவ்விருவரும்‌ ௮நுகூலமாக இருக்க, கிடைத்தற்கரிய: 
ஆட்‌ வந்து கிற்றது, பரதன்‌ அப்போது, :*இது: 
திவினை; காம்‌ ஏற்றுக்கொள்ளக்‌ கூடாது'' என்று மறுத்‌. 
தரன்‌, அதனை நீத்தான்‌; இராமன்‌ வனஞ்செல்லும்‌: 
நிலை வர்துவிட்டதே என்று மனம்‌ அழுங்க, அந்தத்‌, 
துயரத்தை மூகம்‌ பறைசாற்ற, அவனும்‌ காட்டுக்குப்‌ 
புறப்பட்டுவிட்டான்‌. அவன்‌, “அரசை . வேண்டாம்‌” 
என்றதே பெரிய தியாகம்‌; இப்படி, நேர்ந்து விட்டதே. 
என்று சிந்தனையை முகத்தில்‌ தேக்கியதோ அவன்‌: 
4மிஈப்‌ பெரியவன்‌ என்பதைக்‌ காட்டுகிறது. அதோடு: 
அவனே மரவுரி உடுத்துக்‌ காட்டுக்கும்‌ புறப்பட்டு! 
விட்டான்‌ என்றால்‌ அந்த உயர்குணத்தை வருணிக்கச்‌ 
சொல்‌ ஏது? மீட்டும்‌ தன்னை வந்து. அடைவதற்குரிய. 
ஒன்றைச்‌ சில காரணம்‌ கருதத்‌ தியாகம்‌ செய்வது 


வியப்பும்‌ உருக்கமும்‌ 135 


பெருமையானால்‌, ஒருகசாளும்‌ தனக்குக்‌ கிடைக்காதது 
இடைக்க, அதனை ஒதுக்கிவிட்டது பன்மடங்கு பெருமை 
அல்லவா? ஆதலின்‌ இராமனை விடப்‌ பரதன்‌ பெருமை 
மிக்கவன்‌ ஆனான்‌. இவற்றை எண்ணியே குகன்‌, “ஆயிரம்‌ 
இராமர்‌ உனக்கு ஒப்பாவார்களோ!'' என்று வியந்தான்‌. 
“ரீ இட்படி வந்தாய்‌ எனபதை எண்ணும்போதுதான்‌ உன்‌ 
பெருமை தெரிகிறது”' என்றான்‌. 


மற்றொன்று: புறகானூம்றில்‌ ஒரு பாட்டு வருகிறது. 
இழிவு, இழிவில்‌ இழிவு; உயர்வு, உயர்வில்‌ உயர்வு என்று 
கான்கு கருத்துகளைப்‌ புலவர்‌ சொஷ்கிறூ, 


ஈயென இரத்தல்‌ இழிந்தன்று; அதன்‌எதிர்‌ 

ஈயேன்‌ என்றல்‌ அதனினும்‌ இழிந்தன்று; 

கொள்‌்எனளக்‌ கொடுத்தல்‌ உயர்ந்தன்று அதன்‌ எதிர்‌ 

கொள்ளேன்‌ என்றல்‌ அதனினும்‌ உயர்ந்தன்று" 
என்று வருறது பாட்டு, 


பிறனுடைய குறையைக்‌ குறிப்பால்‌ அறிந்து 
குறையிலாப்‌ பொருளுடையான்‌ ஒருவன்‌, **இதசை % 
பெற்றுக்கொள்‌” என்று அளிப்பது உயர்ந்த செயல்‌, ஆனால்‌ 
அப்படி ஒருவன்‌ கொடுப்பதைக்‌ கண்டு. ** எனக்கு அது 
வேண்டாம்‌; நான்‌ ஏழற்கமாட்டேன்‌'" என்று சொல்வது 
அதைவிட உயர்ந்த பண்பைக்‌ குறிக்கும்‌ செயல்‌' என்பது 
பின்‌ இரண்டடியின்‌ பொருள்‌.. ப 

இதை வைத்துப்‌ பார்த்தால்‌, என்‌ பின்னவன்‌ பெற்ற 
செல்வம்‌ அடியனேன்‌ பெற்ற தன்றோ?' என்று தன்‌ 
அரசைப்‌ பரதன்‌ கொள்க எனக்‌ கொடுத்த இராமன்‌ 
உயர்ந்தவன்தான்‌. ஆனால்‌ அப்படி அவன்‌ கொடுத்த 


126 அழியா அழகு 


அரசைக்‌ சொள்ளேன்‌ என்று சொன்ன பரதன்‌, தஇீவினை 
என்ன நீத்துப்‌ போயின பரதன்‌, அவனைவிட உயர்ஈ்தவன்‌ 
ஆஇவிட்டான்‌ அல்லவா? ஆகவே, குகன்‌, 
* ஆயிரம்‌ இராமர்‌ நின்கேழ்‌ ஆவரோ 
தெரியில்‌ அம்மா!” 

என்று வியந்து பார்க டிக்கு ஏற்ற காரணங்கள்‌ 
இருக்கின்‌ றன. 

இப்படிச்‌ சொன்னதனால்‌ குகனுக்கு இராமனிடம்‌ 
உள்ள. அன்பு குறைந்துவிட்டது என்பது பொருள்‌ 
அன்று. பரதனுடைய பெருமையை அளக்கும்‌ அளவு 
கோலாக இராமன்‌ ஆடூவிட்டான்‌. பொன்னின்‌ மாற்றை 
அளக்கும்‌ ஆணிப்பொன்‌ உயர்ந்ததுதான்‌. அப்படியே, 
“ஆயிரம்‌ இராமர்‌ உனக்கு ஒட்‌ பாவார்களா?' என்று பேசும்‌ 
கு-னுடைய உள்ளம்‌, பர தன்‌. பெருமைக்கு ரகக்‌ 
இசாமனை வைத்துப்‌ பார்க்கிறது. 

மூன்னே பரதனை மதியாது சோபம்‌ பெருகிய குகன்‌ 
இப்போது கேர்‌ எதிர்த்தட்டிலே நின்று பரதனுடைய . 
சிறந்த அன்பை உணர்ந்து வியந்து குழைந்து உருகஇனான்‌. 
பரதன்‌ இராமபக்தி உருவமாக கின்றான்‌. இதனை உணர்ந்த 
குகன்‌, இராமனைவிட அவன்பால்‌ உள்ள அன்பு பெரிது, 
இராமபக்இ வலிது என்று சொல்வதாகவே கொள்ள 
வேண்டும்‌, அவன்‌ அப்படிச்‌ சொல்லவில்லை ஆனால்‌ 
உண்மை அதுதான்‌. இராமனீடம்‌ உள்ளத்தைப்‌ பறி 
கொடுத்த குகன்‌ இராமனிடம்‌ பரதன்‌ வைத்த அன்பின்‌. 
வலிமையைக்‌ கண்டு இப்போது உருகனான; வியந்தான்‌. 

இந்த ஏழை வேடனாகய யான்‌ உன்னை எவ்வாறு 
புகழவல்லேன்‌! கதிரவனுடைய ஒளிக்க.ற்‌ை ற மற்ற ஜளிகளை 
யெல்லாம்‌ மங்கச்‌ செய்வதுபோல அரசர்கள்‌ புகழும்‌ 
பெருமையை உடைய உங்கள்‌ குலத்தில்‌ வந்த அனைவருடைய 


வியப்பும்‌ உருக்கமும்‌ 137 


வபுகழையும்‌ நீ உன்‌ புகழாக்கிக்‌ கொண்டாய்‌/'' என்று 
மீமலும்‌ குகன்‌ பரதனைப்‌ புகழ்க்தான்‌. இப்படிப்‌ பலவற்றைச்‌ 
சொல்லிப்‌ பரதனுக்குரிய மரியாதைகளைக்‌ குகன்‌ செய்தான்‌ ஈ 
இராமனுடைய குணங்களை உணர்ந்து அவனிடம்‌ அன்பு 
செய்த குகன்‌, பரதனுடைய நலலியலபுகளை உணர்ந்து, 
அவனிடமும்‌ பேரன்பு உடையவனானான. 


எனஇவை அன்ன மாற்றம்‌ 
இயைவன பலவும்‌ கூறிப்‌ 
_ புனைகழற்‌ புலவு வேற்கைப்‌ 
புளிஞர்கோன்‌ பொருவில்‌ காதல்‌ 
_ அனையவற்‌ கமைவிற்‌ செய்தான்‌; 
'ஆரவற்‌ கன்பி லாதார்‌? 
நினைவருங்‌ குணங்கொ டன்றோ 
இராமன்‌ மேல்‌ நிமிர்ந்த காதல்‌? * 


[என்று இவைபோன்ற பொருத்தமான வார்த்தைகள்‌ 
பலவற்றையும்‌ சொல்லீ, புனைந்த கழலையும்‌ ஊன்‌ நாற்றம்‌ 
அரசும்‌ வில்லையடைய கையையும்‌ பெற்ற வேடர்‌ தலைவ 
னாகிய குகன்‌, ஒப்பில்லாத காதலையுடைய அந்தப்‌ பரத 
னுக்கும்‌ பொருத்தமாக உபசாரம்‌ செய்தான்‌. அவணிீடத்‌ 
இல்‌ அன்பு இல்லாதார்‌ யார்‌? இராமன்மேல்‌ றந்து சென்ற 
அன்பு, நினைவதற்கரிய அவனுடைய . குணங்களைக்‌ 
கொாண்டன்றோ?] ப 5 


இவ்வாறு கவியின்‌ கூற்றாகக்‌ கம்பன்‌ ஒரு பாடலை 
அமைக்கிறான்‌ பரதனை, *பொருவில்‌ காதல்‌ அனையவன்‌” 
என்கிறான்‌. காதல்‌ என்றது இராமபிரான்பால்‌ அவனுக்கு 
இருந்த அன்பை, அதுதான்‌ குகன்‌. அவனிடம்‌ கண்டு 
சகாண்ட குணம்‌, 





ஸ்‌. குகப்படலம்‌, 27. 


குகன்‌ பண்பு 


௯ம்பன்‌ வால்மீகி ராமாயணத்தைத்‌ தழுவியே தமிழில்‌: 
இராமாயணம்‌ பாடினான்‌, அதனை அவனே டன்‌ மியறிவுடன்‌” 
தெரிவிக்கிறான்‌. தீழூவலேயன்‌ மி வார்த்தைக்கு வார்த்தை. 
கேர்‌ மொழிபெயர்ப்பு என்று சொல்ல இயலாது. பல: 
இடங்களில்‌ அவன்‌ மாற்றங்களைச்‌ செய்திருக்கிறான்‌... 
வாஷ்மீகி முனிவர்‌ ஓரிடத்தில்‌ வைத்துள்ள கருத்தை வேறு. 
ஓரிடத்தில்‌ வைத்து ௮௬தக கருத்துப்‌ பின்னும்‌ விளக்கம்‌: 
பெறும்படி செய்‌இருக்கிறான்‌. 


குக டைய படைப்பில்‌ அத்தகைய முறையை மிகவும்‌: 
அட்பமாக “மேற்கொண்டு அவனுடைய பண்புகளில்‌ 
ஒன்‌ றக்‌ குறிப்பினால்‌ அறியும்படி அமைத ? இருக்கிறான்‌" 
கம்பன்‌, அதை அப்போது கவனிப்போம்‌. 


பரதனுடைய தோற்றத்தையும்‌ பின்பு அவன்‌ ளக்கத்‌: 
தையும்‌ அதுனால்‌ அவன்‌ இயல்பையும்‌ தன்கு உணர்ந்து. 
கொண்ட குகன்‌ வியப்பில்‌ ஆழ்ந்தான்‌; உருகினான்‌. பி௰கு: 
பரதன்‌ குகனை, "இராமபிரான்‌ தங்கியிரு௩த இடம்‌ எது? 
என்று கேட்டான்‌. குசன்‌, வீரனே, இதோ இந்த இடக்‌ 
தான்‌; கானே காட்டுகறேன்‌'' என்று சொல்லி, . அப்‌ 
பெருமான்‌ கற்களினிடையே விரித்த தர்ப்பைப்புல்லின்மேல்‌ 
படுத்திருந்த இடத்தைக்‌ காட்டினான்‌. அதைக்‌ கண்டு. 
கண்ணீர்‌ விட்டுப்‌ பதைத்து வருந்திய பரதன்‌, '*இலக்குவன்‌. 
எங்கே பழுத்திருந்தான்‌?'' என்று கேட்டான்‌. இலக்குவன்‌ 
தூங்குவதாவது! அவன்‌ அன்று இரவு முழுவதும்‌ உறங்கா 
மல்‌ நின்றுகொண்டே இருந்தான்‌. குகனும்‌ உறங்காமன்‌ 


குகன்‌ பண்பு 139: 


காவல்‌ காத்துக்சொண்‌ டிரு்கவனாகலால்‌ தான்‌ கண்டதைச்‌: 
சொன்னான்‌. ப ப 
'இரரமனும்‌ பிராட்டியும்‌ உறங்கவில்லை. ஊன்றிய. 
: கையோடும்‌ பெருமச்சோடும்‌ அந்த வீரனான இலக்குவன்‌ 
இரவின்‌ எல்லையைக்‌ காணும்‌ மட்டும்‌ கின்று கொண்டே. 
இருந்தான்‌. சண்ணைச்‌ கொட்டவே இல்லை'' என்றான்‌. 
ப அல்லைஆண்டு அமைந்த மேனி. 
அழகனும்‌ அவளும்‌ துஞ்ச 
வில்லைஊன்‌ றியகை யோடும்‌ 
வெய்துயிர்ப்‌ போடும்‌ வீரன்‌, ' 
சுல்லைஆண்டு உயர்ந்த தோளாய்‌, 
சுண்கள்நீர்‌ சொரியக்‌ கங்குல்‌ 
எல்லைகாண்‌ பளவும்‌ நின்றான்‌; 
இமைப்பிலன்‌ நயனம்‌'* என்றான்‌. * 
இலக்குவன்‌ இரவுமுழுவதும்‌ கண்ணீரைச்‌ சொரிக்து. 
“கொண்டே கின்ற கோலம்‌, குகனுடைய உள்ளத்தில்‌ 
கன்றாகப்‌ பதிந்திருந்தது, அதனால்‌ அதைச்‌ சொன்னான்‌. 


இதப்‌ பாடலில்‌ இராமபிரானை, *அல்லை ஆண்டு. 
அமைந்த மேனி அழகன்‌” என்ற சொற்றொடர்களால்‌ 
புகழ்ந்த குகன்‌, தையை அவள்‌ என்று வெறும்‌ சுட்‌ 
டுச்சொல்‌ ஒன்றால்‌ மட்டும்‌ ச௬ட்டிவிட்டுச்‌ செய்தியைச்‌: 
சொல்ல முற்படுகிறான்‌. இராமனுடைய இருமேனி' 
கறியது; ஆனால்‌ உலகத்துக்‌ கரிய பொருள்கள்‌ யாவும்‌ 
ஓரே தன்மை உடையன அல்ல. இருளும்‌ கரியது;. 
இராமனும்‌ கரியவன்‌ என்று இனமாகச்‌ சேர்த்துச்‌- 
சொல்ல ' முடியுமா? அவன்‌ : கருஞாயிற்றை ஓத்துச்‌- 
சுடர்விடும்‌ தஇருமேணியை உடையவன்‌, அவனுடைய. 


4. குகப்படலம்‌, 44 


140 அழியா அழகு 


திருமேனி வண்ணம்‌ இருளை வெல்வது; அல்லை அள்‌ 
வது. “அப்படியானால்‌ இருளினும்‌ மிக்க செறிவான 
கருமையா? அது அவனுக்குப்‌ பொருந்துமா?! என்ற 
கேள்விகள்‌ எழலாம்‌. ஆம்‌; இருளினும்‌ மிக்க கருமை: 
அனால்‌ அது ஒளிதரும்‌ கருமை, இரவின்‌ கருமை 
ஒளியை அவித்த கருமை. இராமன்‌ மேனி வண்‌ 
ணமோ சுடர்விடும்‌ கருமை, நீலமணியில்‌ திகழும்‌ 
ஓளிபோல அவன்‌ மேனியில்‌ தேசு பொலியும்‌ அந்தத்‌ 
தேசுடன்‌ இருப்பதால்தான்‌ அவனுடைய எழிலுக்குப்‌ 
பொருச்தமாக அ௮க்கருமை அமைந்திருக்கிறது. அவன்‌ 
அழகு, சுடாவிடும்‌ கருவண்ணத்தால்‌ அமைதி பெற்று 
நிலவுகிறது. அனால்‌, அல்லை ஆண்டு அமைந்த மேனி 
அழகன்‌' என்று கம்பன்‌ பொருளுடைய சொற்களை அடுக்க 
வைதீதுக்‌ காட்டுகிறான்‌. ப 


அது சரி; காயகனாகிய இராமபிரானை அவ்வளவு 
அழகனாகப்‌ பல சொற்களாலே சொல்லிவிட்டு அவனுக்கு 
எவ்வகையிலும்‌ ஏற்ற துணைவியாகத்‌ திகழும்‌ பிராட்டியை 
அழகி என்றேனும்‌ சொல்லியிருக்சலாமே; அவள்‌ என்று 
ஒரு சுட்டுப்பெயரால்‌ சொல்லிவிட்டானே; இது தகுமா? 
காய்சனுக்கு ஏற்ற வகையில்‌ நாயடயையும்‌ வருணிப்பது 
கானே மூறை? அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகன்‌ . 
என்று ஐந்து சொற்களால்‌ புனைந்த இராமனுடைய : 
எமிலதேவியை அவள்‌ என்று மட்டும்‌ சொல்லியிருப்பது 
ஒத்த நிறை உடையதென்று சொல்லமுடியாது. - இப்படி 
ஓர்‌ ஐயம்‌ எழ வகை உண்‌ ச. 


இந்தப்‌ பாடல்‌ குகனுடைய கூற்று, குகன்‌, முன்பு 
நிகழ்ந்த நிகழ்ச்சியை இப்போது சொல்கிறான்‌, இக்த 
இடத்தில்‌ அவன்‌ பண்பைக்‌ குறிப்பாகப்‌ பெற வைத்‌ 
திருக்கிறான்‌ கம்பன்‌. வால்மீகி முனிவர்‌ வேறு ஓரிடத்தில்‌. 


குகன்‌ பண்பு 14] 


வைத்துக்‌ காட்டியிருக்கும்‌ ஓர்‌ அரிய கருத்தைக்‌ கம்பன்‌: 
இங்கே மிக மிக நுட்பமாக அமைத்‌ திருக்கிறான்‌, 


இசாமனுடைய இரிய குணங்கள்‌ பலவ ற்றுள்ளும்‌- 
சிற்கது, அவன்‌ ஒர மனைவியை உடையவன்‌ என்பது... 
பிறர்‌ மனைவியை நோக்காக பெருமான்‌ அவன்‌. அவனுடன்‌ 
காடு போக இளவலாகிய இலக்குவனும்‌ ௮த்தகையவனே, 


கிட்குந்தையில்‌ அநுமன்‌ சீ.தாபிராட்டி கழற்றி, 
மூடிச்சிட்டு எறிந்த கலன்களைக்‌ கொண்டுவந்து இராம. 
பிரான்‌ முன்பு வைத்தான்‌. அவற்றைக்‌ தன்‌ கண்ணீரால்‌ 
அலம்பிச்‌ சதையை நினைந்து வருந்தினான்‌ இராமன்‌.. 

- அப்பால்‌ இலக்குவனை நோக்கு, “தம்பி, இந்த நகைகளை 
உனக்கு அடையாளம்‌ தெறிஏிறதர?'? ஏன்று கேட்டான்‌. 
இலக்குவன்‌ அவற்றை ஒவ்வொன்றுகப்‌ பார்த்தான்‌. எல்லா 
வற்றையும்‌ ஒதுக்கிவிட்டுக்‌ காற்சிலம்பை மாத்திரம்‌ சுட்டிக்‌. 
காட்டி, *இது பிராட்டியினுடையதுதான்‌, நான்‌ தோள்‌ 
வளையைக்‌ கண்டறியேன்‌; குண்டலங்களையும்‌ கண்டிலேன்‌, 
தினமும்‌ அடிபணிவதனாலே சிலம்பு ஒன்மே கான்‌ கண்டது''' 
என்று சொன்னான்‌. இப்படி. வால்மீகி முனிவர்‌ சொல்கிருர்‌. 


இலக்குவன்‌ சதையைத்‌ தாய்போல வழிபட்டாலும்‌ 
அவளைக்‌ கண்‌ எடுத்துப்‌ பார்‌ தீததில்லை. அவள்‌ திருமேனி ' 
எமிலையோ அதில்‌ அணிந்திருந்த அணிகலன்களையோ அவன்‌ 
கண்டதில்லை. திருவடி ஒன்றையே நோக்கிப்‌ பணிந்தவன்‌, 
ஆதலின்‌ ௮வள்‌ காந்ிலம்பை மட்டுமே அடையாளம்‌ கண்டு. 
கொண்டான்‌: ப 
பிறன்மனை நோக்காத 
பேராண்மை சான்றோர்க்கு 
அறனொன்றோ? ஆன்றஒழுக்கு. * 
4... குறள்‌, 48 


142 அழியா அழகு 


என்பது திருக்குறள்‌. ஆடவர்கள்‌ ஆண்மை உடையவர்கள்‌? 
வீரம்‌ உடையவர்கள்‌; பகையைப்‌ போக்கி இடர்களை 
மாற்றும்‌ மிடுக்கு உடையவர்கள்‌; அத்தகைய ஆண்மை 
பினும்‌ இறந்த பேராண்மை ஒன்று உண்டு. பிறருடைய 
மனைவியைக்‌ கண்ணெடுத்தும்‌ பாராத பண்பு அது, பிறன்‌ 
மன நோக்காத பேராண்மை உடையவன்‌ இராமன்‌. 
அவன்‌ இளவலாகய இலக்குவனும்‌ அத்தகையவனை. 
அதனை உணர்த்தவே வால்மீகி முனிவர்‌ இந்த நிகழ்ச்சியைக்‌ 
. காட்டினார்‌. _ 


இராமனுடன்‌ பிறந்து, வளர்ந்து, உடன்‌ போந்த 
தம்பிக்கு அவனைப்போன்ற உயர்குணம்‌ இருந்தது வியப்‌ 
-பன்று, அது இயற்கை, அப்பெருமான்‌ தம்பி என்று 
அன்புடன்‌ ஏம்றுக்கொண்ட பெருமையை உடையவன்‌. 
குகன்‌. அவன்‌ நகர வாழ்வை . அறியாதவன்‌. கொலை 
வேடர்‌ குலசதில்‌ உஇத்தவன்‌, ஆயினும்‌ இராமன்‌ அவ 
-லுடைய குணங்களைக்‌ சண்டு ரீ என்‌ தம்பி' என்று கூறி 
அன்பு செய்தான்‌. இராமனிடம்‌ இருந்த பேராண்மை 
குகனிடமும்‌ இருந்தது என்பதை அ.றிஈதால்‌, - இராமன்‌ 
அவனைச்‌ தம்பியாக ஏற்றுக்கொண்டது பொருத்தம்‌ என்ற 
எண்ணம்‌ கம்பால்‌ வவிமை அடையும்‌, ஆதலின்‌ கம்பன்‌ 
இங்கே குகனுடைய பேராண்மையைக காட்டுஒருன்‌... 
அதனைத்‌ தனியே எடுத்துச்‌ சொன்னால்‌ சுவை இராது, எத்‌. _ 
தனைக்கு எத்தனை. ஒரு கருத்தைக்‌ குறிப்பாக. வைத்துக்‌ 
கவிஞன்‌ காட்டுகரானோ, அத்தனைக்கு அத்தனை சுவை 
மிகுதியாகத்‌ தேங்கும்‌. | ன ட்ட 


குகன்‌ இராமனுடைய திருமேனி எழிலைக்‌ கண்டு 
உண்டு களித்தவன்‌, அப்பிரானுடைய அஞ்சன. 
வண்ணம்‌ அவன்‌ உள்ளத்தைக்‌ கொள்ளை கொண்டது. 
ஆ த.லின்‌ இராமபிரானை . நினைக்கும்போதெல்லாம்‌ 


குகன்‌ பண்பு 143 


அந்த ஏழில்‌ திரு மமனியே அவன்‌  அகசகீகண்முன்‌ 
ன்றது. அதனால்‌, *அல்லையாண்டு அமைந்த மேனி 


அழகன்‌" என்று வாய்நிரம்பகீ்‌ கூறி மகிழ்ந்தான்‌. 
கண்ணை அகலத்‌ திறந்து இராமனை ஆழ்‌ நோக்கே 
ககன, பிராட்டியைக்‌ கண்கொண்டு கோக்கவில்லை. 


உடம்புடன்‌ நிழல்‌ வருவதுபோலப்பிராட்டி வருவதை 
அறிர்தானே யன்றி அப்பெருமாட்டியின்‌ இருவுரு 
வைக்‌ சண்டான்‌ இல்லை. பிறன்‌ மனை நோக்காத 
“பேரரண்மை உடையவன்‌ அவன்‌. தான்‌ நன்கு கண்ட 
அழகனை ஐந்து சொற்களால்‌ வாய்‌ இனிக்கக்‌ கூறிய 
அவன்‌, தான்‌ காணாத பெருமாட்டியை *அவள்‌' என்ற 
அளவிலே சுட்டினான்‌. இது அவனுடைய அரிய பண்‌ 
பைக்‌ காட்டுகிறது, இலக்குவன்‌ பிறன்மனை சோச்காத 
பேராண்மை சான்றவன்‌ என்பதை வால்மீகி ஒரு 
வகையில்‌ அமைத்துக்‌ காட்டினார்‌, குகனுக்கும்‌ அத்‌ 
,ககு.தஇு உண்டென்பதை கம்பன்‌ இத்தனை நுட்பமாக 
இங்கே வைத்துக்‌ காட்டினான்‌. 


அல்லை ஆண்டு அமைந்த மேனி 
அழகனும்‌ அவளும்‌ துஞ்ச, 
வில்லைஊன்‌ நியகை யோடும்‌ 
வெய்துயிர்ப்‌ போடும்‌ வீரன்‌ 
கல்லைஆண்டு உயர்ந்த தோளாய்‌ 
கண்கள்நீர்‌ சொரியக்‌ கங்குல்‌ 
எல்லைகாண்‌ பளவும்‌ நின்றான்‌; 
இமைப்பிலன்‌ ௩யனம்‌ என்றான்‌. ' 


. [அல்லை- இரவை, துஞ்ச - உ றங்க, வெய்துயிர்ட்பு - 
£ிபருமூச்சு, வீரன்‌ - இலக்குவன்‌. தோளாய்‌ - பரதனே. 
கங்குல்‌ எல்லை காண்பளவும்‌ - விடியும்‌ மட்டும்‌, ] 


ப சசவவைகவைவுவவுகை. 


4, குகப்படலம்‌ 42 


144 அழியா அழகு 


ஒருவருடைய கூற்றில்‌ வரும்‌ சொற்கள்‌ அவருடைய 
பண்பையும்‌ உள்ளக்‌டெக்கையையும்‌ வெளிப்படுத்துவது: 
இயல்பு, மகாகவிகள்‌ தம்முடைய காவியங்களில்‌ வரும்‌ 
பாத்திரங்களின்‌ கூற்றில்‌ அவர்களுடைய உள்ளம்‌ கீழலிடு- 
வதைக்‌ காட்டி யிருப்பார்கள்‌. அவ்வகையில்‌ சீதையைப்‌ 
பற்றிப்‌ பல சொல்‌ சொல்லாமல்‌ இருந்ததே குகனுடைய 
பண்பைக்‌ காட்டும்‌ வண்ணம்‌ இந்தப்‌ பாடலை அமைத்‌ திருக. 
கிறுன்‌ கம்பன்‌. 


௭ * ப 


- குசன்‌ பரதனுடைய விருப்பப்படி அவனுடன்‌ வந்த 
வர்களை யெல்லாம்‌ ஏற்றி அக்கரைக்குக்‌ கொண்டு போய 
விடுவதற்கு ஏற்ற வகையில்‌ பல தோணிகளைக கொண்டு: 
வரும்படி. தன்‌ ஏவலாளர்களுக்குச்‌ சொன்னான்‌. அவர்கள்‌ 
ஆயிரக்கணக்கான தோணிகளைக்‌ கொணரவே அவற்றில்‌: 
யாவரும்‌ ஏறிக்கொண்டு கங்கையைக்‌ கடக்கலானார்கள்‌. 

பரதனும்‌ சத்துருசக்னனும்‌ தாய்மார்‌ மூவரும்‌: 
சுமந்திரனும்‌ குகனும்‌ ஓர்‌ ஓடத்தில்‌ ஏறிக்கொண்டார்கள்‌.. 
முதலில்‌ பரதனையும்‌ சத்தருக்னனையும்‌ கண்ட குகன்‌.. 
இப்டோது அவர்களுடைய தாய்மார்களைப்‌ பார்த்தான்‌. 
கோசலையை யாவரும்‌ மரியாதையுடன்‌ தொழுது நிற்பதைக்‌: 
கண்டு அந்தப்‌ பெருமாட்டி, அவர்களுக்குள்‌ தணிச்‌ சிறப்‌. 
புடையவள்‌ என்பதை உய்த்துணர்ந்து கொண்டான்‌. 
ஆதலால்‌ முசலில்‌ அப்பிராட்டியைச்‌ தொழுத, பரதனிடம்‌, 
*இப்பிராட்டி. யார்‌?”' என்று கேட்டான்‌. 


சுற்றத்தார்‌ தேவரொடும்‌ தொழநின்ற 

... கோசலையைத்‌ தொழுது கோக்கி, 
*வெற்றித்தார்க்‌ குரிசில்‌, இவர்‌ 
ஆர்‌?'' என்று குகன்வினவ. '! 


ட குகப்படலம்‌, 05 


குகன்‌ பண்பு 145 


அங்கே கோசலை, சுமித்திரை, கைகேயி என்‌ ற மூவரும்‌ 
இருந்தார்கள்‌. அந்த மூவரிலும்‌ கோசலையை முதலில்‌ 
தொழுதான்‌ குகன்‌, *அவனுக்கு எப்படி அவள்தான்‌ 
மூதலில்‌ தொழுவதற்‌ குரியவள்‌ என்று தெறிந்தது?' என்ற 
ஐயத்தை நீக்கவே கம்பன்‌, 'சுற்றத்தார்‌ தேவரொடும்‌ 
தொழஙின்ற கோசலை' என்றான்‌. தசரதனின்‌ முதல்தேவி 
யாதலின்‌ அவனைச்‌ சேர்ந்தவர்கள்‌ அவளைத்‌ தொழுகார்கள்‌. 
இராமனைப்‌ பெற்றதனால்‌ தேவர்கள்‌ தொழும்‌ சிறப்பை 
உடையவளானாள்‌ அவள்‌. பத்துப்‌ பேர்‌ ஒன்றாக உட்கார்கச 
திருக்கும்‌ ஓரிடத்தில்‌ எல்லோரும்‌ ஓருவரையே பார்த்துக்‌ 
கொண்டு அமர்ந்திருந்தால்‌ அவரிடம்‌ ஏதோ சிறப்பு 
இருக்கிறதென்று தெரிந்துகொள்ளலாம்‌. இங்கே அருகில்‌ 
உள்ளவர்கள்‌ தொழும்படியாக நின்ற நிலையினால்‌ கோசலை 
தனிச்சிறட்புடையவள்‌ என்பதைக்‌ குகன்‌ உய்த்துணர்ந்து 
கொண்டான்‌. அதனால்‌ முதலில்‌ அவளுக்கு ஒரு கும்பிடு 
போட்டுப்‌ பரதனிடம்‌ அவளைப்பற்றிக்‌ கேட்டான்‌. குகன்‌ 
உய்த்துணரும்‌ அறிவுடையவன்‌ என்பதை இச்செயல்‌ 
காட்டுகிறது.” ப ப 


அடுத்தபடியாகச்‌ சுமித்திரையை வணங்கி, “இந்தப்‌ 
பெருமாட்டி யார்‌? என்று குகன்‌ கேட்டான்‌. தசரதன்‌ 
தேவியரில்‌ முன்னவள்‌, பின்னவள்‌ என்று முறை வருக்கும்‌. 
போது கோசலை, கைகேயி, சுமித்திரை என்ற வரிசையி. 
லேயே மூவரும்‌ நிற்பார்கள்‌. அந்த வகையில்‌ தலைமை 
யானவளுக்கு மூதற்கும்பிடு போட்ட குகன்‌ அடுத்தபடி 
கைகேயியைப்பற்றி அல்லவா கேட்டிருக்க வேண்டு? 
சுமித்தீரையைப்‌ பற்றிப்‌ பரதனை வினவுவது எட்படி. 
- முறையாகும்‌? ன க ன ப 
.... இந்த ஐயத்தையும்‌ கம்பன்‌ நீக்குருன்‌, கோசலையை 
முதலில்‌ தொழுவதற்குரிய காரணத்தை, அவள்‌, பலரும்‌ 


வ. 10 ப 


146 அழியா அழகு 


தொழும்‌ நிலையில்‌ ஙமின்றமையால்‌ தெரிந்துகொண்டான 
குகன்‌. கோசலைக்கு அடுத்தபடி சுமித்திரை நின.றுகொண் 
டிருந்சாள்‌. 'குற்றமள்ள கெஞ்சு குறுகுறு என்னும்‌' ஆகை 
யால்‌ கைகேயிசற்றே ஒதுங்கி நின்றிருக்க வேணடும்‌, 
சுமித்திரை, சோசலையை ஒட்டி அயலில்‌ நின்றாள்‌. ௮சனால்‌ 
குகன்‌ கோசலையைத்‌ செரிக்துகொண்ட பிறகு சுமித்திரை 
யைப்‌ பற்றிக்‌ கேட்டான்‌. ப 
அறந்தானே என்கின்றாள்‌ அயல்கின்றாள்‌ 
தனைகோக்கி' ஐய, அன்பின்‌ 
நிறைந்தாளை உரை”: * 
என்றான. 
சுமித்திரை அன்பு நிறைச்தவள்‌ என்பதை அவள்‌ 
முகக்கு.றிப்பீனால்‌ உணர்க துகொண்டான்‌ குகன்‌, 
அடுத்தபடி. கைகேயியைப்‌ பார்த்த, “யார்‌ இவர்‌ 
என்று உரை?” என்று குகன்‌ கேட்கப்‌ பரதன்‌ கடிய. 
சொற்களால்‌ அவள்‌ செய்த செபகீலச்‌ சொன்னான்‌. 
குகன்‌ அதைக்‌ கேட்டு அவளையும்‌ தொழுதான்‌. 
- ஆயிரம்‌ இராமரும்‌ ஓப்பாகாத ட்ட - பெற்றவள்‌ 
அல்லவா? 
கோசலையைப்‌ பரதன்‌ அறிமுகப்படுத்‌ தியவுடன்‌ அவள்‌ 
அடியின்மிசை நெடிது வீழ்ந்து. அழுதான்‌ குகன்‌, சுமித்‌. 
திரையையும்‌ தொழுதிருக்க வேண்டும்‌. பின்பு கைகேயியைப்‌ 
பற்றிப்‌ பரதன்‌ வெறுத்த சொர்‌ .ற்களால்‌ சொன்‌ 
னதைக்‌ கேட்டபோகும்‌, அவளையும்‌ . குகன்‌ தொழு 
தான்‌, 
என்னக்‌ கேட்டவ்‌ விரக்கம்ட, ஞ்ளையம்‌. 
தன்ஈற்‌ சையில்‌ சசொழுதனன்‌ தன ர 


பத _ குகப்படலம்‌ 68 
4... குகப்படலம்‌, 713 


குகன்‌ பண்பு 147 


அவள்‌ இரக்கம்‌ இல்லாதவளானாலும்‌ குகன்‌: 
அவளைத்‌ தாயென்றே தொழுதானாம்‌. *தன்‌ நல்ல 
கையால தொழுதான்‌” என்று கவிஞன்‌ கூறுஒறான்‌. 
அவ்வளவு நல்லவனாகிய பரதன்‌ தன்‌ தாயை இழித்துக்‌ 
கூறினாலும்‌ குகன்‌ அவளை: இழிவாக இப்போது கருத 
வில்லை என்ற குறிப்பையே அந்தச்‌ சொற்கள்‌ காட்டு 
இன்றன. 


யாவரும்‌ கரையை அடைந்தனர்‌, குகன்‌, பரதன்‌ 
முதலியவர்ஈ ளோடு சித்தா கூடத்தை அடைந்து இராமனைக்‌ 
கண்டு தொழுதபின்‌ மீளும்போது தானும்‌ விடை சிபற்.றுக்‌ 
கொண்டு சிருங்கபேரபுரம்‌ வந்தடைந்தான்‌. 


ப்‌ * ச 


௬தைப்போககில்‌, இராமபிரானுடைய காட்டு வாழ்க்‌ 
கையின்‌ தொடக்கத்தில்‌ குகனை அறிமுகம்‌. செய்துவைக்‌ 
கிறான்‌ கம்பன்‌, இராமனை அவன்‌, முதல்‌ முதலில்‌ 
கண்டு அவனிடம்‌ ஈடுபட்டதையும்‌. பரதனைக்‌ கண்டு 
.மூதலில்‌ ஐய.ற்றுச்‌ சினம்‌ அடைந்து பின்பு அவன்‌ மெய்‌ 
இயல்பறிந்து ள்‌ அடைந்து உருகியதையும்‌ பார்த்‌ 
"தோம்‌. 


- பிறகு சுக்தூகாண்டத்தில்‌ எ ரல்ப்ட்டயின்‌ எண்ணக்‌ 
கோவையிலை குகன்‌ வருகிறான்‌. அசோகவனத்தில்‌ 
,இருக்து துயர்க்கடலில்‌ நீந்திககொண்டிருந்த தை, 
இராமனுடைய இயல்புகளையும்‌ செயல்களையும்‌ எண்ணிப்‌. 
பார்க்கிறாள்‌. பல நிகழ்ச்சிகள்‌ அவள்‌ உள்ளத்தே காட்ச. 
- அளிக்கின்றன, மனத்தின்‌ இயல்பை நன்குணர்ந்த கம்பன்‌, 
அவள்‌ , நிகழ்ச்சிகளை முழறைட்படி எண்ணுவதாக அமைக்க 
வில்லை. முன்னும்‌ பின்னும்‌ மாறி மாறி. அவள்‌ எண்ணு 
அரறாள்‌ . பலருக்கும்‌ தெறிந்தவற்றையும்‌ தான்மாத்‌ ஸ்‌ நுட்ப. 


148 அழியா அழகு 


மாக உணர்ந்தவற்றையும்‌ எண்ணிப்‌ பார்க்கிறாள்‌. அஸ்‌ 
வாறு அவள்‌ உள்ளத்தே படர்ந்த பழைய நினைவுகளில்‌ 
குகனை இராமன்‌ தம்பியாக ஏற்றுக்கொண்ட பெருந்தகை: 
மைச்‌ செயலும்‌ ஒன்று. 


ஆழ நீர்க்கங்சை அம்பி கடாவிய 

ஏழை வேடனுக்கு, 'எம்பிநின்‌ தம்பி நீ 
தோழன்‌; மங்கை கொழுந்தி' எனச்சொன்ன 
வாழி ஈ௩ண்பினை உன்னி மயங்குவாள்‌ * 


[அம்பி- ஓடம்‌, கடாவிய - செலுத்திய, எம்பி - என்‌ 
தம்பி, மங்கை - சீதை, கொழுந்தி- சகோதரன்‌ மனைவி, 


* * ௬ 


இராமன்‌, னந்த நினைக்கின்ற நிகழ்ச்சி ஒன்று யுத்த 
காண்டத்தின்‌ தொடக்கத்தில்‌ வருகிறது, இராமன்‌” 
விபீஷணனுக்குப்‌ புகல்‌ தருகின்றான்‌. அவனை அடைக்‌, 
கலமாக ஏற்றுக்‌ கொள்கிறான்‌. அப்போது அவனிடம்‌: 
நீ என்‌ தம்பி' ஏன்று சொல்ல வருகருன்‌., காட்டு வாழ்க்‌. 
கையை மேழ்கொண்ட பின்பு இராமன்‌ மூவரை தீ தம்பி 
யாக ஏற்றுக்‌ தோழமை பூண்டான்‌. குகன்‌, சுக்கிரீவன்‌, 
விபீஷணன்‌ என்ற மூவரில்‌ முதவில்‌ கட்டவன்‌ குகன்‌, 
புதுத்‌ தம்பியர்‌ மூவரில்‌ விபீஷணனும்‌ ஒருவன்‌ என்பதை: 
இராமன்‌ டத்‌ போது மு.தலில்‌ குகனை சரன்‌ . 


**குகனொடும்‌ ஐவர்‌ ஆனோம்‌. 
முன்பு;பின்‌ குன்று சூழ்வான்‌ . 
_மகஹஷொடும்‌ அறுவர்‌ ஆனோம்‌; 
_ எம்முழை அன்பின்‌ வந்த - 


4. கொட்சிப்படஎம்‌, 23 


குகன்‌ பண்பு 149 


அசுனமர்‌ காதல்‌ ஐயா/ 

நின்னொடும்‌ எழுவர்‌ ஆனோம்‌; 
புகலரும்‌ கானம்‌ தந்து 

புதல்வரால்‌ பொலிந்தான்‌ உந்தை.''* 


[குன்று சூழ்வான்‌ - மேருமலையை வலம்‌ வரும்‌ கதிர 
வன? அவன்‌ மகன்‌, சுக்கிரீவன்‌, அகன்‌ அமர்‌, புகல்‌ 
அரும்‌ - புகுவதற்கு அரிய, உர்தை - உன்‌ தந்தையாகிய 
தசரதன்‌. ] 


புதிய தம்பியரில்‌ முதல்வனாக நின்றவன்‌ குகன்‌. 
ஆதலின்‌ அவனை முதலில்‌ சொல்லி விபீடணனை ஏற்றுக்‌ 
(கொண்டான்‌ இராகவன்‌. 


இராமன்‌, இராவணனை வீட்டி அயோதிீதிக்குப்‌ புறப்‌ 
பட்டான்‌. கணக்கில்லாத வானரப்படைகள்‌ அவனுடன்‌ 
வந்தன. இடையிலே பரத்துவாசனுடைய ஆூரமத்தில்‌ 
தங்கினான்‌ இராமன்‌, ௮. போது அவன்‌ அநுமனை கோக்க 
“என்‌ வருகையை நீ போய்ப்‌ பரதனிடம்‌ சொல்வாயாக! ” 
ஏன்று சொல்லியனுட்பினான்‌. அவ்வாறே புறப்பட்ட 
அதுமன்‌ கங்கைக்‌ கரையில்‌ இருந்த குகனுக்கும்‌ இராமன்‌ 
வருகையைச்‌ சொல்லிவிட்டுச்‌ சென்றான்‌. 


அந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தியைக்‌ கேட்டுப்‌ பேரு 
வகை கொண்டு, சன்‌ உடனுறையும்‌ துணைவர்களுடன்‌ 
குகன்‌ பரத்துவாசர்‌ ஆ௫ரமத்துக்கே வந்து விட்டான்‌. 

- இராமனைக்‌ கண்டபோது அவனுடைய உணர்சி 
கரைகடமது பொங்கிபது. நெடுந்தூரத்தில்‌ வரும்போதே 
அகையைச்‌ குவித்துத்‌ தொழுதனன்‌. அவன்‌ உள்ளம்‌ ஈடுங்‌ 


4. வீடணன்‌ அடைக்கலம்‌, 740 


150. அழியா அழகு 


இயது, கண்‌ துளங்யெது, ஓடினான்‌. அழுதான்‌. இராமன்‌" 
காலில்‌ விழுந்தான்‌. இராமன்‌ தம்பியைத்‌ தழுவுவது போல 
அவனை எடுத்துத்‌ தழுவிக்கொண்டான்‌. **உன்‌ மனைவி! 
மக்கள்‌ செளக்கியமா?'' என்று விசாரித்‌ தான்‌, 


தொழுதனள்‌; மனமும்‌ சுண்ணும்‌ 
துளங்கினான்‌: சூழ ஓடி. 
அழுதனன்‌; கமலம்‌ அன்ன 
அடித்தல மதனின்‌ வீழ்ந்தான்‌; 
தழுவினன்‌ எடுத்து மார்பில்‌ 
தம்பியைத்‌ தழுவு மாபோல்‌; 
**வழுவிலா வலிய ரன்றோ 
மக்களும்‌ மனையும்‌?” என்றான்‌ 1 


[துளங்‌கனன்‌ - நடுங்கினான்‌. தழுவுமாபோல்‌- எடுத்துத்‌: 
. தழுவினான்‌. வழு இலா - கோய்‌ இல்லாத.] 

குகன்‌ இராமனை நெடுநாள்‌ காணாமல்‌ தவித்துப்‌. 
போனவன்‌. அந்த நீண்ட பிரிவுக்குப்‌ பிறகு இப்போது: 
பார்த்தான்‌. அவன்‌ உள்ளத்தில்‌ பொங்கிய உணர்ச்சி: 
-வேகத்தைச்‌ ஈறு ஈறு வாக்கியங்களால்‌ கம்பன்‌ காட்டு. 
கிறான்‌. தொழுது, தளங்கி, அழுது, விழ்ந்தான்‌ என்று. 
வினையெச்சங்களை. அடுக்கு அவன்‌ செயல்களைத்‌ தெரிவித்‌ 
ருக்கலாம்‌. அப்படிச்‌ சொல்வதில்‌ வேகம்‌ தோன்றுது௨ 
- தொழுதனன்‌, அழுதனன்‌, வீழ்க்தான்‌ என்று. அவற்றை 
மூற்றாகீகி வாக்கியங்களை முடித்து அமைத்ததனால்‌ குகனு 
டைய செயல்களில்‌ உள்ள வேகமும்‌ அவற்றுக்குக்‌ காரண: 
மான உணர்ச்சியும்‌ புலனாகின்‌ றன, 


மூதலில்‌ இராமன்‌ அவனை, ப ஏன்‌ தம்பி? என்று 
சொல்லி அன்பு மெய்தான்‌. இப்போதோ அவனைத்‌ .தன்‌ 


2, மீட்கிப்‌, 272 


ருகன்‌ பண்பு. 151 


மார்பார எடுத்துத்‌ தழுவிக்கொண்டான்‌. உடன்‌ இருந்து 
பழகும்‌ வாய்ப்புக்‌ குசனுக்கு இல்லாவிட்டாலும்‌ உணர்ச்சி 
வரல்‌ அவர்களிடையே உள்ள ஈட்பு, வலிமை பெற்று 
விட்டது. 


* புனார்ச்சி பழகுதல்‌ வேண்டா; உணர்ச்சிதான்‌ 
ஈட்பாம்‌ கிழமை தரும்‌'' * 


என்று திருக்குறள்‌ கூறஇிறதல்லவா? இராமன்‌ குகனுடைய 
பேரன்பை உணர்ந்தான்‌. அவன்‌ செயல்கள்‌ அந்த 
- அன்பைப்‌ புலப்படுத்‌ இன, இராமனும்‌ அவ்வன்புக்கு ஈடு 
செய்பவன்றானே? ஆதலால்‌ மார்புறத்‌ தமுவிக்‌ கொண்டான்‌. 
உன்‌. மக்களும்‌ மனைவியும்‌ கோயின்றி வலியராக இருக. 
கிறார்களா?'” என்று கேட்டான்‌. 


அந்தக்‌ கேள்விக்கு விடை கூறினான்‌ குகன்‌. அந்த 
விடையில்‌ அவனுக்கு இராமனிடம்‌ உள்ள பேரன்பின்‌ 
ஆழம்‌ புலனாயீற்று, இப்படித்‌ தழுவிக்‌ கொள்ளும்‌. 
- அருளாளனோடு ஈழமும்‌ போய்த்‌ தொழும்பு செய்யமூடியா 
மற போயிற்றே!” என்ற துயரம்‌ அவனிடம்‌ பொங்கியது. 


“உன்னுடைய இருவருள்‌ இருச்கும்போது எனக்கு 
என்ன குறைவு? என்‌ மனைவி மச்களைப்பற்றி சான்‌ கவலைப்‌ 
படவில்லை. காயேனுக்கு அவர்கள்‌ அரிய பொருள்‌ அல்லர்‌, 
கான்‌ இவ்வளவு காலமும்‌ இன்புற்று வாழவில்லை. உன்னைப்‌ 
பிரியாமல்‌ உன்னத்‌ தொடர்ந்து சென்று தெளிவுற்ற. 
வீரனாகிய இலக்குவன்‌ செய்த ஏவல்களைச்‌ செய்யும்‌ பேறு . 
பெரு தவனாகய நான்‌ மயக்கமுடைய மனத்தைப்‌ பெற்றவன்‌? 
இங்கே கான்‌ வாழ்க்த வாழ்வு இணிதல்லவா?' என்று 
கூறுகிறான்‌... 





ம்‌, குறள்‌, 782. 


142. ....... அழியாஅழகு 


* அருள்‌உனது உளது காயேற்கு; 

அவர்எலாம்‌ அரிய வாய 

பொருள்‌ அலர்‌; நின்னை நீங்காப்‌ 
புணர்ப்பினால்‌ தொடர்ந்து போந்து 

தெருள்தரும்‌ இளைய வீரன்‌ 
செய்வன செய்க லாதேன்‌ 

மருள்‌ தரும்‌ மனத்தி னேனுக்கு 
இனிதன்றோ வாழ்வு மன்னோ”! " 


[ உனது அருள்‌ உளது. புணர்ப்பினால்‌ - பேம்‌.றினால்‌, 
இய வீரன்‌ - இலக்குவன்‌. தெருள்‌ - தெளிவு, மருள்‌ - 
மயகசம்‌. இணிதன்றோ. வாழ்வு என்றது இணிதன்று என்று. 
பொருளைத்‌ தருவது. ] 


அப்படிச்‌ சொன்ன குகைப்‌ த்தது இண்டை | 
“இப்படி ஏன்‌ பேசுகிறாய்‌? பரதனை விட நீ வேரு? போய்‌ 
இனி2த இருப்பாயாக" "என்று கூறினான்‌. பரதனும்‌ 
தன்னைப்‌ பிரிந்திருந்தான்‌ என்ற கருத்தை எண்ணியே : 
இசாமன்‌ கூறினான்‌ பின்பு இராமன்‌ அருகில்‌ இருந்த 
முதலியவர்களுக்குக்‌ குகனை அறிமுகப்‌ 
படுத்தினான்‌. . ர ரக இ 


“இவன்‌ கங்கையின்‌ இருகரைக்கும்‌ தலைவன்‌. உயிர்‌ 
களிடம்‌ தாயை விட அனபுடையவன்‌. குற்றம்‌ இல்லாத 
வேடர்‌. தலைவன்‌, குகன்‌ என்னும்‌ அள்ளல்‌”. எனறு 
- கூறினான்‌. லைல்‌ 
தொழுதுநின்‌ றவனை கோக்கித்‌ 
.... துணைவர்கள்‌ தமையும்‌ நோக்கி 
முழுதுணர்‌ கேள்வி மேலோன்‌ ரு 

மொழிகுவான்‌; '“முழுநீர்க்‌ ச கங்கை 


3. மீட்டிப்‌, 374 8 ட 


குகன்‌ பண்பு 153 


தழுவிரு கரைக்கும்‌ நாதன்‌ 

தாயினும்‌ உயிர்க்கு நல்லன்‌; 
வழுவிலா எயினர்‌ வேந்தன்‌; 

குசன்‌ எனும்‌ வள்ளல்‌ என்பான்‌,” * 


[துணைவர்கள்‌ - சுக்கிரீவன்‌ முதலியவர்கள்‌. மேலோன்‌- 
இராமன்‌. எயினா வேந்தன்‌ - வேடர்களுக்கு அரசன்‌..] 

முன்பு. இலக்குவன்‌ ரட்‌ இராமனுக்குச 
சசொன்னபோது, ப 


! உள்ளந்‌ தூயவன்‌ தாயின்‌ நல்லான்‌” 


என்று இவன்‌ இட்போது இராமனே இன்னும்‌ ஒரு 
படி மேல்‌ வைத்து, “தாயினும்‌ உயிர்க்கு நல்லன்‌” 
என்றான்‌. குசனுடைய உள்ள நெகிழ்ச்சியை அறிந்தே 
அப்படிக்‌ கூறினான்‌. கசோசல காடுடை வள்ளலாகிய 
இராமன்‌ குகனை, குகன்‌ எனும்‌ வள்ளல்‌ என்பான்‌'' 
என்று கூறுவதிலும்‌ குகனுடைய ஏற்றத்தைக்‌ காண்‌ 
அறோம்‌. பரதஜஷேடு வந்த கணக்கில்லாத சேனையை ஏற்றிக்‌ 
கங்கையைத்‌ தாண்டச்‌ செய்தான்‌ அவன்‌. அந்தப்‌ பெரிய 
உதவியை வழங்னெது ஒன்றே போதும்‌, அவன்‌ 
வள்ளன்மையைக்‌ காட்ட. 

இசாமன்‌ தன்‌ திருவாக்கால்‌ இவ்வாறு சொல்ல அதைக்‌ 
(கேட்டுச்‌ சுக்ரீவனும்‌ பிறரும்‌ குகனைத்‌ தழுவிக்கொண்டு 
கண்பராயினர்‌, 


அன்றை இரவிலும்‌ இலக்குவனும்‌ குகனும்‌ கலக்கமில்‌ 
லாமல்‌, தூங்காமல்‌ காத்து நின்றார்கள்‌. 'இலக்குவனைப்‌ 
போல உடன்‌ வந்து தொண்டு செய்யும்‌ பேறு எனக்கு. 
இல்லையே!” என்று வருந்தும்‌ இயல்பையுடைய குகன்‌, 





3. மீட்சிப்‌, 9810 


134 அழியா அழகு 
கேக்த செவ்வியைப்‌ பயன்படுத்திச்‌ கொள்ளாமன்‌ 
விடுவானா? 
அலங்கலந்‌ தொடையி னானும்‌. 
அந்தியின்‌ கடன்கள்‌ ஆற்றிப்‌ 
பொலங்குழை மயிலி னோடு 
துயிலுறப்‌ புணரி போலும்‌ 
இலங்கிய சேனை சூழ 
இளவலும்‌ எயினர்‌ கோனும்‌ 
கலங்கலர்‌ காத்து நின்றார்‌; 
... கதிரவன்‌ உதயம்‌ செய்தான்‌!” * 

/ அலங்கல்‌ ௮ம்‌ தொடையினான்‌ - அசைகின்ற மாலை: 
யையுடைய இராமன்‌, பொலங்குழை மயில்‌ - பொன்னால்‌ 
ஆன குழையை அணிந்த மயிலைப்போன்ற ௪தை,. புணரி 4 
கடல்‌. இளவல்‌ - இலக்குவன்‌; கலங்கலர்‌ - தூக்கக்‌ கலக்க: 
க்‌ ] 


* ப ௪ ட ட இ 


இராமன்‌: முடிசூட்டிக்‌. கொண்டான்‌. அப்போது: 
யாவரும்‌ அவனை வணங்கி ஆச பெழ்‌ ற்ரார்கள்‌, குகனும்‌: 
தன்னுடைய வீரர்களோடு வரது தொழுது வலஞ் 
செய்தான்‌. ப 2. 
- வெற்றிவெஞ்‌ சேனை யோடும்‌ 
- வெறிப்பொறிப்‌ புலியின்‌ வெவ்வால்‌ 
சுற்றுறத்‌ தொடுத்து வீக்கும்‌ 
அரையினன்‌, சுழல்செங்‌ கண்ணன்‌, 
கற்றிரள்‌ வயிரத்‌ திண்டோள்‌ 
கடுந்திறல்‌ மடங்கல்‌ அன்னான்‌ 
எற்றுரீர்க்‌ கங்கை நாவாய்க்‌ 
கிறைகுகள்‌ தொழுது சூழ்ந்தான்‌. * ப 
பக மில்மவகடட... & விய கொடுத்தும்‌ 


"குகன்‌ பண்பு ட ட1தி. 
[பொறி - புள்ளி, விக்கும்‌ - கட்டும்‌, மடங்கல்‌ - சிங்கம்‌, ]. 


குகனை முதலில்‌ எப்படி. அறிமுகப்படுச்தனானோ அதே 
தோற்றத்தில்‌ கதை மூடியப்போகிற இந்தக்‌ கட்டத்‌ 
திலும்‌ கம்பன்‌ காட்டுகருன்‌. 


- குகன்‌ “வீடை பெ ம்றுகஃகொண்டபோது இராமன்‌, 
“*குறமமற்ற துணைவனாஇய உனக்கு என்ன உபசாரம்‌: 
சொல்லப்போடி3றன்‌/'' என்று சொல்லி, யானையும்‌ குதிரை 
யம்‌ பொன்னும்‌ ஆடையும்‌ அணிகலன்களும்‌ வழங்கினான்‌. 
பிறகு - யரவரும்‌ விடைகொண்டு புறப்பட்டார்கள்‌... 
ப விபீஷணன்‌ தன்னுடைய விமானத்தில்‌ யாவரையும்‌ 
ஏற்றிக்கொண்டு செல்லுகையில்‌, மூசலில்‌ குகனை அவன்‌ 
பதியாகிய சிருங்கிபேரபுரத்இல்‌ விட்டுச்‌ அன்ரு 


இராமனுடைய பேரன்புக்கு உறைவிடமாகிய குகன்‌” 
அவனால்‌ தழுவப்பெற்ற பேறும்‌, அவன்‌ வழங்கிய பரிசிலும்‌, 
அவன்‌ தந்த பேரன்பும்‌ செல்வமாகக்‌ கொண்டு வாழ்ந்தான்‌. 
அவனுடைய அழயெ ஓவியத்தைக்‌ தன்னுடைய உயிர்த்‌ 
தன்மை நிரம்பிய சொற்களால்‌ கோலஞ்செம்து காட்டு ்‌ 
இரான்‌. கம்பன்‌. ப 

"குகனைத்‌ தன்‌ பதியின்‌ உய்த்து. வீடணன்‌ இலங்கை. 
புக்கான்‌'' என்று கம்பன்‌ குகனைப்பற்றிய கடைசிச்‌ செம்‌: 
தியைக்‌ கூறி முடிக்கிறான்‌. அந்தக்‌ குகன்‌ ஈம்‌ உள்ள தீதில்‌: 
இராமனோடும பரதனோடும்‌ அருகில்‌ அன்‌ று தாயினும்‌. 
சல்லனாகக்‌ கட்டி ன டட 


பரதனும்‌ குகனும்‌ 


பரதனும்‌ குசனும்‌ கங்கைக்‌ கரையிலே சந்திக்கிறார்கள்‌" 
சந்திப்பதற்கு மூன்‌ குகனுச்குப்‌ பரதனைப்‌ பற்றி ஐயம்‌ 
ிகழ்ந்தாலும்‌ அவனுடைய தோம்றத்தைக காணும்‌ 
போது ஐயம்‌ நீங்கத்‌ தெளிகிறான்‌. பரதனைக்‌ காணக 
குகன்‌ வருகிறான்‌. இருவரும்‌ சந்திப்பதைக்‌ குகப்படலத்‌ 
இல்‌ உள்ள பாட்டு ஒன்று கூறுறெது. பல புலவர்களின்‌ 
ப ஆராய்ச்சிக்கு உட்பட்டுக்‌ கம்ப அதக்‌ நிற்கும்‌ பாட்டு 
அது, 
வந்தெதிரே தொழுதானை 
லணங்கினான்‌ மலர்‌இருந்த 
அர்தணனும்‌ தனைவணங்கும்‌ 
அவனும்‌அவன்‌ அடி.வீழ்ந்தான்‌ 
தந்தையினும்‌ களிகூரத்‌ 
தழுவினான்‌ தகவுடையோர்‌ 
சிந்தையினும்‌ சென்னியினும்‌ 
வீற்றிருக்கும்‌ சீர்த்தியான்‌, " 
என்பது அந்தப்‌ பாட்டு... ப 
பாட்டின்‌ சொற்களில்‌ பொருள்‌: வினங்காதன்‌ ஒன்றும்‌ 
இல்லை, பரதனும்‌ குகனும்‌ தத்தமக்குள்‌ வணக்கத்தைத்‌ 
தெரிவித்துக்‌ கொள்கிறார்கள்‌. யார்‌ எப்படி. வணங்கினார்‌ 
என்பதைக்‌ கெள்ளத்‌ தெளியத்‌ தெரிந்துகொள்ளப்‌ 
பாட்டில்‌ குகன்‌ ஏன்றோ பரதன்‌ என்றோ அவரவருக்குரிய 
இயற்பெயரைச்‌ சொல்லவில்லை. தொழுதானை, மலர்‌ 
இருந்த அந்தணனும்‌ கனை வணங்கும்‌ அவனும்‌, அவன்‌, 


4. . குகப்படலம்‌, 82, 


பரதனும்‌ குகனும்‌ 157 


சர்த்தியான்‌ என்று பொதுவாகக்‌ கம்பன்‌ சொல்லியிருக்‌ ' 
கிறான்‌. அவர்களுடைய வணக்க மேறைகளை மூன்று வேறு: 
வகையில்‌ குறிக்கறான்‌. தொழுதான்‌, வணங்கினான்‌. 
அடி. வீழ்ந்தான்‌ என்ற மூன்றும்‌ வணக்க வகைகைக்‌ : 
குறிக்கின்றன, 


இங்கே நிகமும்‌ மிகழ்ச்சககள்‌ மூன்று வகையாக 
இருதிதல்‌ கூடும்‌. குகனும்‌ பரதனும்‌ ஒருவர்‌ அடியில்‌ ஒருவர்‌ 
வீழ்தல்‌, குகன்‌ அடியில்‌ பரதன்‌ மாத்திரம்‌ வீழ்தல்‌, 
பரதன்‌ அடியில்‌ குகன்மாத்திரம்‌ வீழ்தல்‌ என்ற மூன்று: 
காட்சிகளில்‌ ஏதாவது ஒன்று இங்கே நிகழ்ந்திருக்க 
வேண்டும்‌. ஒருவரும்‌ அடி வீழவில்லை என்று சொல்ல. 
இயலாது. **அடி வீழ்ந்தான்‌" என்று பாட்டில்‌ வருவதனால்‌ 
ஈரரவது ஒருவரேனும்‌ மற்றவர்‌ காவில்‌ விழுந்து பணிக்‌ 
திருக்க வேண்டும்‌. ப 


பின்னே, பரதன்‌ தான்‌: வந்த காரியத்தைச்‌ சொன்ன 
வுடன்‌ அதனைக்‌ கேட்ட குகன்‌ உணர்ச்‌? விஞ்சிப்‌ பரதன்‌ 
காலில்‌ விழமுவதரகக்‌ கம்பன்‌ பாடுகிறான்‌. 


கேட்டனன்‌ கிராதர்‌ வேந்தன்‌ 
கிளர்ந்தெழும்‌ உமிர்ப்ப ஞகி 
மீட்டும்மண்‌ ணதனில்‌ வீழ்ந்தான்‌, * 


என்பதில்‌, மீட்டும்‌ மண்ணதனில்‌ வீழ்ந்தான்‌! என்று: 
கூறுவதனால்‌ மூன்‌ ஒரு முஹை அவன்‌ பரதன்‌ அடியில்‌. 
விழுந்து . டணிந்திருக்க வேண்டுமென்று தெரிகிறது. ஆகவே. 
மூன்சொன்ன மூன்று நிகழ்ச்சிகளில்‌, பரதன்‌ மாத்திரம்‌ 
குகன்‌ காலில்‌ விழுவது என்பது விலக்கப்‌ பெறுகிறது. 
எஞ்சி விருப்பவை இரண்டு; குகன்‌ மாத்திரம்‌ பரசன்‌- 


ம்‌, .குகப்பட்லம்‌, 84, 


158 அழியா அழகு 


காலில்‌ விழுந்தான்‌, அல்லது இருவரும்‌ ஒருவரை ஒருவர்‌ 
அழு. வீழ்ந்து பணிந்தார்கள்‌. இந்த இரண்டு வகையிலும்‌ 
இக்தப்‌ பாட்டிற்குப்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. 


இருவரும்‌ அடிபணிந்து. வெண்பா என்று 
பொருள்கொள்வோர்‌ உரை கூறும்‌ முறை வருமாறு: 


வநது - (ஒரு தனியே தான்‌ வந்தவனாகய குகன்‌) 
பரதன்‌ அருகில்‌ வந்து, எதிரே தொழுதானை - எதிரே 
திசை நோக்கித்‌ தொழுதுகொண்டிருந்த பரதனை வணங்‌ 
கனான்‌ - காலில்‌ விழுந்து பணிந்தான்‌. மலர்‌ இருந்த அந்த 
ணனும்‌ தனை வணங்கும்‌ அவனும்‌ - தாமரை மலரில்‌ . 
வீற்றிருக்கும்‌ பீரமதேவனும்‌ தன்னை வணங்கும்‌ இறப்‌ 
புடைய அதப்‌ பரதனும்‌. அவன்‌ அடி. வீழ்ந்தான்‌ - குகனு 
டைய திருவடியில்‌ விழுந்து பணிந்தான்‌ த௲வுடையோர்‌ 
சிந்தையினு்‌ சென்னியினும்‌ வீற்றிருக்கும்‌ எர்த்தியான்‌ - 
தக்கவர்களின்‌ எண்ணத்திலும்‌ ( வணங்குவதால்‌) தலையிலும்‌ 
வீற்றிருக்கும்‌ சிறப்புடைய குகன்‌. தந்‌தையினும்‌ களி 
கூர்‌ - தந்‌;தயை விடக்‌ களிப்பு மிக. தழுவினான்‌ - பரதனைச்‌ 
ப தமுவிக்கொண்டான்‌. 


அடுத்த பாட்டு, '*தழுவின புள்னர்‌ வேந்தன்‌ தாமரைச்‌ 
'செங்கணானை 'க கேட்பதாக வருகிறது. தழுவின புளினர்‌ 
வேந்தன்‌' என்று குகனைக்‌ கு,றிப்பதனால்‌ கழுவியவன்‌ ச்‌ 
என்று தெரிக்துகொள் ள்ளலாம்‌ என்பர்‌, ப 


இணி,.குகன்‌ மாத்‌ ்‌ இரம்‌ அடி ப்ட்‌ என்று பொருள்‌ 
கொள்ளும்‌ வகை வருமாறு: 


வந்து எதிரே. தொழு தானை - வந்து எதிரே த்வம்‌ 
குகனை. மலர்‌ இருந்த அநீதணனும்‌ தனைவணங்கும்‌ அவனும்‌ 
வணங்கினான்‌ - பிரமதேவனும்‌ வணங்கும்‌ பரதனும்‌ தலை 
வளைந்து . வணக்கம்‌ புரிந்தான்‌. அவன்‌ - குகன்‌, த வீழ்ந 


பரதனும்‌ குகனும்‌ ன 159 


ஜான்‌. பரதனுடைய அடியில்‌ வீழ்ந்தான்‌, தகவுடையோர்‌ 
சீர்தையினும்‌ சென்னியினும்‌ வீற்றிருக்கும்‌ சர்‌.ததியான்‌ - 
பரதன்‌, தர்தையினும்‌ சளிகூரத்‌ தழுவினான்‌ - தந்தை 
யைச்‌ காட்டிலும்‌ களிமிகதீ தழுவிக்கொண்டாள்‌. ப 


இப்படிக்‌ கூ அினால்‌ அடுத்த பாட்டில்‌, “தழுவின 
புளினா வேந்தன்‌"" என்று வருவது மாறுபடாதோ என்றால்‌, 
அங்கே, *தழுவப்பட்ட வேடர்‌ தலைவன்‌' என்று பொருள்‌ 


கொள்ள வேண்டும்‌, செயட்பாட்டு வினை தள்‌ மிகுதி 
யாக வருவ.இிஃலை, ப 


இந்த இருவகைப்‌ ' பொருளிலும்‌. வணங்கினான்‌ என்ப 
,தம்கு உரை வேறுபடுகு றது. இருவரும்‌ அடிபணியும்‌ 
அகைக்கு, வண ங்கினான்‌ என்பதற்கு அடி. வீழ்ந்தான்‌. 
அன்று உரைககவேண்டும்‌, மற்சமுரு வகைக்கு, தலைவளைக்‌ 
தான்‌ என்று. கொள்ளவேண்டும்‌. தொழுதான்‌, வணங்‌ 
_.கனான்‌, அடி வீழ்நீதான என்ற மூன்றும்‌ முறையே கை, 
தலை; மெய்‌ என்ற நூன் றின்‌ செயல்களையும்‌ தனித்‌ தனியே 
குறிப்பன. ௮டி வீழ்வதைத்‌ தெளிவாகக்‌ குறிப்பது கம்பன்‌ 
வழக்கம்‌. ஆதலால்‌ இங்கே வணங்கனான்‌ என்பதற்கு அடி. 
அீழ்க்தான்‌ என்று. சல்‌ சரியன்று" என்பது ஒரு. 
வாதம்‌, ப | 


இ்த்பறன்‌ ரர்‌ விட்டுவிட்டு, இந்த. 
நிகழ்ச்சியின்‌ தகுதியைப்பற்றி இரு வகையிலும்‌ ஆராய்வார்‌ 
இருக்க றனர்‌. சக்கரவர்த்தியின்‌ தஇருமகனாகய பரதன்‌ 
வேடன்‌ காலில்‌ விழுவது முறையன்று என்று கூறுவர்‌ ஒரு 
சாரார்‌. பரதன்‌ குகனைச்‌ . தனக்கு மூத்தவன்‌ என்று 
கூறிக்‌ கொள்வதனாலும்‌ திருமால்‌. அடியார்களாகிய பாக 
வதர்சுளில்‌ ஒருவரை ஒருவர்‌ அடிபணிதல்‌ முறை யாத. 


190 அழியா அழகு 


லாலும்‌ அது இழுக்காகாது என்று அதற்குச்‌ சமாதானம்‌ 
கூறுவர்‌ மற்றையோர்‌, 


8 


பிராதனைக்‌ குகன்‌ மாத்திரம்‌ அடிவீழ்ந்து பணிந்தான்‌. 
இருவரும்‌ ஒருவர்‌ தாளில்‌ மற்றவர்‌ வீழ்ந்தனர்‌ என்ற: 
இரண்டு செய்திகளில்‌ எது கொள்வதற்குரியது? பாகவத: 
சம்பிரதாயம்‌ இருட்பினும்‌ கம்பன்‌ சம்பிரதாயம்‌ என்ன 
என்று. தெரிந்துகொள்வது ஈலலது அல்லவா? இத்தகைய: 
சந்தர்ப்பங்களில்‌, அதாவது மஒப்பிற்குரிய இருவர்‌ சநதிக 
கும்‌ சமயங்களில்‌, அவர்கள்‌ தமக்குள்ளே வணங்கிக' 
கொள்வதைக்‌ கம்பன்‌ எப்படி ஏப்படிக்‌ காட்டுகிறான்‌” 
என்பதைக்‌ கவனித்தால்‌, அவன்‌ கருத்துக்கு ஏற்றபடி. 
இங்கே பொருள்‌ கொள்ள முடியலாம்‌. 


முதல்‌ எடுத்துக்காட்டு 


தசரதன்‌; பகலவன்‌ அளிக்கும்‌ வேள்வி புரியக்‌: 
கலைக்கோட்டு முனிவனை அழைத்துவரச்‌ செல்கின்றான்‌... 
அம்முனிவன்‌ தன்‌ மாமனாராகிய உரோமபதன்‌ என்னும்‌ 
அரசனிடம்‌ இருப்பதாக அறிந்து அவ்வரசனை: நாடிச்‌: 
செல்கிறான்‌. தசரதன்‌ வணங்கிப்‌ பயன்‌ டெறுவதற்குரிய 
முனிவனுடைய மாமனார்‌ உரோமபதன்‌ ஆயினும்‌ தசரதன்‌” 
சக்கரவர்த்தி. 


-. தசரதன்‌ வருவதை அறிந்து. உரோமபதன்‌ அவனை 
.சதிர்சென்று வரவேற்கச்‌ செல்கிறான்‌. இருவரும்‌ சந்திக்‌. 
கிறார்கள்‌. அப்போது உரோமபதன்‌ தசரதன்‌ அடியில்‌: 
வீழ்கறொன்‌. அவனைத்‌ தசரதன்‌ தழுவிக்‌ கொள்கிறான்‌. 


பரதனும்‌ குகனும்‌ 161. 


எதிர்கொள்வான்‌ வருகின்ற வயவேந்தன்‌ 
தனைக்கண்ணுற்‌ றெழிலி நாண 
அதிர்கின்ற பொலந்தேர்நின்‌ றரசர்பிரான்‌ 
இழிந்துழிச்சென்‌ றடியில்‌ வீழ 
முதிர்கின்ற பெருங்காதல்‌ தழைத்தோங்க 
எடுத்திறுக முயங்க லோடும்‌ 
கதிர்கொண்ட சுடர்வேலான்‌ தனைநோக்கி 
இவைஉரைத்தான்‌ களிப்பின்‌ மிக்கான்‌. * 
தன்னை எதிர்கொள்ள வருகின்ற உரோமபதனைக்‌ 
கண்டு மேகமும்‌ நாணும்படி முழங்கும்‌ தேரில்‌ நின்றும்‌ 
சக்கரவர்த்தியாக தசரதன்‌ இறங்கியபொழுது உரோம 


பதன்‌ தசரதன்‌. திருவடியில்‌ வீழ, தசரதன்‌ எடுத்து இறுக 
மயங்கினான்‌. 


இங்கே, உரோமபதன்‌ தசரதன்‌ அடியில்‌ வீழ்க்து ப 
பணிய, அவன்‌ எதிரே தானும்‌ வீழ்ந்து பணியாமல்‌ எடுத்து 
இறுகத்‌ சமுவிக்‌ கொண்டான்‌ தசரதன்‌, 


இரண்டாவ து எடுத்துக்காட்டு 


(மி ஓலையில்‌ திருமணத்தை எதிர்கோக்க இராமன்‌ 
இருக்கிறான்‌. . அப்போது தசரதன்‌ மிதிலைக்கு வருகருன்‌. 
_. இருவரும்‌ சந்திக்கிறார்கள்‌, 

அனிகம்வங்‌ தடிதொழக்‌ 
.. கடிதுசென்‌ றரசர்கோன்‌ 
இனியபைங்‌ கழல்பணிக்‌ - 

...... தெழுதலும்‌ தழுவினான்‌. 

3. திருவவதாரப்‌ படலம்‌, 60. எழினவீ . மேகம்‌, இழிந்‌.தழி ன்‌ 


 இறங்கயபொழுது, முயங்கலோடும்‌ - கழுவியவுடன்‌. 
வ. 11. ப 





162 அழியா அழகு 
மனுவெனுக்‌ தகையன்மார்‌ 
பிடைமறைக்‌ தனமலைத்‌ 
தனிகெடுஞ்‌ சிலைஇறத்‌ 
தவழ்தடங்‌ கிரிகளே. '. 
சேனைகள்‌ தன்னைத்‌ தொழ இராமன்‌ விரைவிலே. 
- சென்று தசரதனுடைய காலில்‌ விழுந்து பணிந்து எழுக 
தான்‌, உடனே தசரதன்‌ தழுவினான்‌. அவன்‌ மார்பில்‌ 
இராமன்‌ தோள்கள்‌ மறைந்தன, ௬ ரு 2 எ 
இங்கே அடி வழ்ந்தவன்‌. இராமன்‌; தழுவினவன்‌ 
த்தில்‌ 3 ப 


“மூன்றாவது எடுத்துக்காட்டு 
.... அப்படியே இலக்குவன்‌ வந்து தசரதனை அடி 
பணிக்து எழ, அவனைத்‌ தசரதன்‌ தழுவிக்‌ கொள்கிறான்‌. 
இளையபைங்‌ குரிசில்வக்‌ 

தடிபணிக்‌ தெழுதலும்‌ 


தளைவருந்‌ தொடையல்மார்‌. 
ப்றஉறத்‌ தழுவினான்‌. “ 


நான்காவது எடுத்துக்காட்டு 


இதர கூடத்தில்‌ இருந்த இராமனைக்‌ காணப்‌. 
பரதன்‌ வருகிறான்‌. அவன்‌ இராமன்‌ அடியில்‌ வந்து வீழ. 
இராமன்‌ அவனைத்‌ தழுவிக்‌ கொள்கிறான்‌. ப 

த எதிர்கோட்‌ படலம்‌, 5ம்‌... அனணிகம்‌ படை... அரசர்கோன்‌ -.... 
தசரதன்‌. சிலை இற-வில்‌ முறியும்படி. ப 


4. எதிர்கோட்‌. படலம்‌, 24. இளய கபங்குரிரில்‌ லட்சுமணன்‌. 3 
சச வ சகடசக தொடையல்‌ . மாலை. 


பரதனும்‌ குசனும்‌ 163 


ஃலரடி வந்து வீழ்ந்தனன்‌ 
_ இறந்த௩ற்‌ ரதையை எதிர்கண்‌ டென்னவே. * 
- அயாவுயிர்த்‌ தழுகண்ரீர்‌ 
ப அருவி மார்பிடை 
'உயாவுறத்‌ திருவுளம்‌ 
உருகப்‌ புல்லினான்‌. * 


ஐ.த்தாவது எடுத்துக்காட்டு 


. இகத்தியனுடைய ஆூரமத்துக்கு இராமன்‌ வரு 
இருள்‌, அவன வருவதை அறிந்து அகத்தியமானிவன்‌ 
ரிக்க உவகை அடைகிறான்‌. *வானிலும்‌ நிலத்திலும்‌ பிற 
உலகங்களிலும்‌ பெரிய எண்ணங்களிலும்‌ வேதத்திலும்‌ 
இருக்கும்‌ பொருள்‌ என்று யாரும்‌ உள்ளச்தே கினைக்ள்ற 
கருத்தாகய ஒருவனை கான்‌ என்‌ கண்ணினால்‌ காணும்‌ பேறு 
பெறுவேன்‌' என்று மனம்‌ களிக்கிறது, அவ்வளவு ஆர்வத்‌ 
மீதாடுள்ள அகத்தியனை இராமன்‌ காணுஇருன்‌. அப்போது. 

நின்றவனை வந்தரெடி 
. யோனடி பணிந்தான்‌; 
. அன்றவனும்‌ அன்பொடு : 
... தழிஇயழுத கண்ணான்‌, 
'நன்றுவர வென்றுபல்‌ 
ஈல்லுரை பகர்ந்தான்‌ 
என்றுமுள தென்றமிழ்‌ 
இயம்பிஇசை கொண்டான்‌. * 





ம, இ௲ரகண்டு நீங்கு பாடலம்‌, 54, 


3... கஇலைகண்டு நீங்கு படலம்‌, 92. டத - வருத்தி, 


8, அகத்தியப்‌ படலம்‌, 47. தெடிரயோன்‌ - இசசமன்‌- அவனும்‌ 
அகுத்தியனும்‌. இசை - புகழ்‌, 


164 அழியா அழகு 


இங்கே தெளிவாக அகத்தியனை இராமன்‌ அடிபணிநஐ 
தான்‌ என்றும்‌ அகத்திடன்‌ அவனைத்‌ தழுவிக்‌ கொண்டான்‌ 
என்றும்‌ கம்பன்‌ கூறுகிறான்‌. இராமன்‌, தெய்வத்தின்‌ 
இருவவதாரம்‌ என்று அவன்‌ வரவை எதிர்பார்த்து நின்று 
முனிவன்‌, இப்போது இராமன்‌, தசரத குமாரனாதலாலும்‌ 
தான்‌ மூனிவதைலாலும்‌ உலஇயலோடு ஒப்ப நடந்தான்‌ 
என்று தோன்றுகிறது, எப்படியாயினும்‌, அகத்தியன்‌ இராம: 
னுடைய அடியில்‌ விழவில்லை; இராமன்‌ வீழ. அவனத 
தழுவிக்கொண்டான்‌ என்பது தெளிவு. 


இப்படியே ஒருவரை மற்றொருவர்‌ ரண 
வீழ்ந்தால்‌ ௮ந்த வணக்கத்தைப்‌ பெற்றவர்‌ தழுவிக்‌: 
கொள்ளும்‌ காட்சியைக்‌ ர்க பது தில்‌ பல இடரு 
௬ களில்‌ காணலாம்‌. 


பிற எடுத்துக்காட்டுகள்‌ 


பின்னே, வானுலகத்திலீருந்து தசரதன்‌ வந்து 
இராமனைக்‌ காண்கிறான்‌. வேதத்தால்‌ . அறியப்படும்‌ 
இராமன்‌ அவன்‌ மலர்த்தாள்‌ மிசை -வீழ்கிறான்‌; வீழ்ந்த 
_ மைந்தனைத்‌ தசரதன்‌ தழுவிக்கொள்கிறுன்‌.! அயோத்திக்கு. 
| இராமன்‌ மீள்கிறான்‌. இடையே பரத்துவாசன்‌ ஆளிரமத்‌: 
ப க்குப்‌ போகிறான்‌. அம்முனிவன்‌, (என்னை ஆளுடை. 
நாயகன்‌ எய்தினன்‌' என்று .மிக்க மகிழ்ச்சியோடு . எதிர்‌. 
“கொள்கிறான்‌, அப்போது இராமன்‌, *மாமறைத்‌ தபோதனன்‌ 
தாள்மிசைப்‌ பணி'கிறுன்‌. உடனே அம்முனிவன்‌, *ஏடுத்த 
நல்‌ ஆசியோடணைத்து மூடியை மோந்து பார்க்கிறான்‌. 
இராமன்‌ அடிபணிய அதன்‌ எதிர்‌ ப தான்‌ - பணியாமல்‌ 

தழுவிக்‌ கொள்கிறான்‌, * டிரா 





ம்‌ மீட்சிப்‌ படலம்‌, மீத, 277. 
2, மீட்சிப்‌ படலம்‌, 185, 126... 


பரதனும்‌ குகனும்‌ 163 


இனனும்‌, குகனும்‌ இராமனும்‌ இரண்டாம்‌ முறை 
சதிக்கிறார்கள்‌, இராமனைக்‌ குகன்‌ பணியக்‌ குகனை 
இராமன்‌ தழுவுடருன்‌.! அயோத்திக்கு வந்து இராமன்‌ 
வரட்டனைப்‌ பணிய விட்டன்‌ அவனைத்‌ தழுவுகறான்‌." 
இராமன்‌ தாயரைக்‌ காலுறப்‌ பணிதலும்‌ அவர்‌ அவனை 
அன்புறச்‌ தழுவலும்‌,* பரதன்‌ பூவடிவீழ்ந்து பணிதலும்‌ 
இராமன்‌ தழுவலும்‌,* இலக்குவன்‌ பரதன்‌ விரைமலர்த்‌ 
தாளின்‌ வீழப்‌ பரதன்‌ தடக்கை யாரத்‌ தழுவலும்‌,” 
சத்துருக்கனன்‌ இராம லட்சுமணர்கள்‌ தாளில்‌ வீழ அவர்கள்‌ 
எடுத்துப்‌ புல்லுதலும்‌* பின்னே வருன் றன, ப 
.. சுமந்திரன்‌ வருகிறான்‌. அவன்‌ பிராயத்திலே மூதிர்ர்‌ 
தவன்‌. ஆயினும்‌ இராமன்‌, சக்கரவர்த்தி இருமகன்‌. 
மந்திரன்‌ இராமனைக்‌ இழ்வீழ்ந்து பணிந்து எழ, அவனை 
இராமன்‌ தழுவிக்‌ கொள்ஒருன்‌." டட 
"இவ்வளவு உதாரணங்களிலும்‌ யார்‌ தழுவுகருரோ 
அவர்‌ அடிபணிவதில்லை, யார்‌ அடிபணிகிருரோ அவர்‌ 
தழுவுவதிலலை என்ற கம்பனுடைய சம்பிரதாயம்‌ 
அவிலப்படுகிறது. மீட்டும்‌ மண்ண தனில்‌ வீழ்ந்தான்‌' என்று 
' குகப்படலத்தில்‌ வரும்‌ பாட்டால்‌ குகன்‌ முன்‌ ஒரு மூறை 
வீழ்ந்தான்‌ என்பது தெளிவாகிறது. காலில்‌ வீழ்ந்தான்‌ 
தழுவுவதில்லை; தமுவினவன்‌ காலில்‌ வீழ்வதில்லை என்றுல்‌ 
பரதன்‌ இழ்வீழ்ந்து பணியவில்லை என்றே கொள்ள 
(வேண்டும்‌. _ | ட 3 ப 
7. மீட்சிப்‌ படலம்‌, 312, ட 


2. டி 847, 342, 
2 டி 843. 
க்‌ டி 345. 

ச டை 347, 348, 
4. டீ 249, 
3. டி 858. 


166 அழியா அழகு 
5 


இன்னும்‌ சில இடங்களை இங்கே கவனிப்பது ஈம்‌ 
மூடைய கருத்துக்குத்‌ தெளிவை உண்டாக்கும்‌, 
இரண்டாம்‌ முறை குகன்‌ இராமனைச்‌ சந்தித்துப்‌ 
பணிக போது அவன்‌ இன்னானென்று இராமன்‌, உடன்‌” 
வந்த சுக்கிரீவன்‌ முதலியவர்களுக்குச்‌ சொல்கிறான்‌; 
“*கங்கையின்‌ இருகரைக்கும்‌ தலைவன்‌, தாயினும்‌ உயிர்க்கு 
நல்லன்‌'' என்று கூறுகிறான்‌. அப்போது சுக்கிரீவன்‌ முதவி! 
யோர்‌ குகனை அடிவீழ்ந்து பணியவில்லை; . தழுவி நட்புப்‌. 
பூணுகிறார்கள்‌, 5 
அண்ணலஃ துரைத்த லோடும்‌ 
அரிகுலத்‌ தரசன்‌ ஆதி 
நண்ணிய துணைவர்‌ யாரும்‌ 
இனிதுறத்‌ தழுவி ஈட்டார்‌. ' 

.. அயோத்திக்கு எல்லோரும்‌ வந்த பிறகு பரதன்‌,. 
சத்துருக்கனன்‌ என்னும்‌ இருவருக்கும்‌ தன்னுடன்‌ வந்த: 
சுக்கிரீவன்‌ முகலியவர்களை இராமன்‌ அறி மூகம்‌ செய்து 
வைக்கிறான்‌, அப்போது சுகீகிரீவன்‌ முதலியவர்கள்‌: 
ட்டு தாளிலும்‌ வீழ்ந்து வணங்குஒழுர்கள்‌. 

| அத்தம்பி: மாருக்கு 
இன்னுயிர்த்‌ துணைவர்‌ தம்மைக்‌ - 
காட்டினான்‌; இருவர்‌ தாளும்‌ 
மன்னுயிர்க்‌ குவகை கூர 
வந்தவர்‌ வணக்கம்‌ செய்தார்‌. ச 
அப்போது பரதன்‌. 'கெல்வேறடையினிக்‌ முதன்மை 
அு' 2 
- அரசிய சுக்கிரீவன்‌, ப கனி வ 
த. மீட்டிப்‌, 320... 


பரதனும்‌ குகனும்‌ பத 


குரக்கினத்‌ தரசைச்‌ சேயைக்‌ 
குமுதனைச்‌ சாம்பன்‌ றன்னைச்‌ 
செருக்கிளர்‌ நீலன்‌ றன்னை 
மற்றும்‌அத்‌ திறத்தி னோரை 
அரக்கருக்‌ கரசை வெவ்வே 
றடைவினில்‌ முதன்மை கூறி 
மருக்கமழ்‌ தொடையல்‌ மாலை 
மார்பினன்‌ பரதன்‌ நின்றான்‌. * 


அவரவர்களுக்கு ஏற்ற முறையில்‌ முகமன்‌ கூறினான்‌ 
பரதன்‌. அவன்‌ அவர்களுக்கு எதிர்‌ வீழ்ர்து பணியவில்லை, 
குரக்கெத்தரசனாகிய சுக்ரீவனும்‌ அரக்கருக்கரசனாகிய 
விபீஷணனும்‌ குகனைப்போல்‌ இராமனுக்குத்‌ தம்பியரான 
வர்கள்‌, அவர்கள்‌ குகனைப்‌ போலவே பரதனை அடி. 
பணிகருர்கள்‌. ஆனால்‌ பரதன்‌ அவர்களை வீழ்ந்து பணிய 
வில்லை. அன்றியும்‌ அவர்கள்‌ தம்மோடொத்த குகனை அடி 
பணியவிலலை. பரதன்‌ குகனுடைய அடியில்‌ வீழ்க்திருக்‌ 
தால்‌ சுக்கிரீவனையும்‌ விபீடணனையும்‌ - அடிபணி£திருக்ச 
வேண்டும்‌. அவ்வாறு செய்யவில்லை. 


பரதனே அடிபணிந்து வீழும்‌ தகுதியுடையோன்‌ குகன்‌ 
என்னின்‌ சுக்கிரீவன்‌ முதலியோரும்‌ அவனை அடிபணிக்‌ 
திருக்க வேண்டும்‌. அப்படிச்‌ செய்ததாகக்‌. கம்பன்‌ . 
பாடவில்லை. ப ப 


ஆதலின்‌ பரதனும்‌ குகனும்‌ சந்தித்தபோது குகன்‌ 
பர தனுடைய அடியில்‌ வீ ழ்க்தான்‌ என்றும்‌, பரதன்‌ குகனின்‌ 
அடியில்‌ வீழவில்லை என்றும்‌, பரதன்‌ குகனை த கழுவிக்‌ 
கொண்டான்‌. என்றும்‌ கொள்வதே கம்பனுடைய 


2. ன ட $2., திம அக்க. அரக்கருக்கு அசை -: 
அிபீடணனை,.. _ மரு. மணம்‌, 


168 அழியா அழகு 


கருத்துக்கு ஓத்த பொருளாகும்‌. இனி அந்தப்‌ பாட்டை 
மீட்டும்‌ பார்ப்போம்‌, 


வந்தெதிரே கவை 
வணங்கினான்‌ மலர்‌இருந்த 
அந்தணனும்‌ தனைவணங்கும்‌ 
அவனும்‌; அவன்‌ அடிவீழ்ந்தான்‌? 
தந்தையினும்‌ களிகூரத்‌ ப 
தழுவினான்‌ தகவுடையோர்‌ 
சிந்தையினும்‌ சென்னியினும்‌ 
வீற்றிருக்கும்‌ சீர்த்தியான்‌. 

“மலர்‌ இருந்த அ௮ந்தணனும்‌ தனை வணங்கும்‌ 
-அவனாகய பரதனும்‌, வந்து எதிரே தொழுத குகனைத்‌ தலை 
வணங்கினான்‌ அந்தக்‌ குகன்‌ (பரதனுடைய) அழியில்‌ 
- வீழ்ந்தான்‌, தகவுடையோர்‌ சிந்தையினும்‌ சென்னியினும்‌ 
வீற்றிருக்கும்‌ சீர்த்தியானாரெ பரதன்‌ தந்தையைவிடக்‌ 
களிப்பு மிகத்‌ தழூவிக்கொண்டான்‌”. என்பதே கம்பன்‌ 
_ கருத்துக்கு ஏற்ற பொருள்‌, 


....... இந்தப்‌ பாட்டில்‌, (அவன்‌ அடி. வீழ்க்தான்‌" என்ற 
... இடத்தில. இன்னாருடைய அடி. என்பது விளக்கமாக 


.. இல்லாவிட்டாலும்‌, சந்தர்ப்பத்‌ தால்‌ அவன்‌ என்பதற்குக்‌ 


குகன்‌ என்று பொருள்கொண்டு, அச்சொல்லை எழுவாயாக்‌ 
கும்போது அடி என்பது பரதனுடைய அடி. என்றுதானே. 
பொருள்‌ கொள்ளக்‌ கிடகீகின்‌ றது. 


இந்தப்‌ பாட்டில்‌, மலர்‌ இருக்க அந்தணனும்‌ தனை 
- வணங்கும்‌ அவன்‌” என்றும்‌, *தசவுடையோர்‌ சிர்தையினும்‌ 
சென்னியினும்‌ வீ ற்‌றிருக்கும்‌. சர்த்தியான்‌' என்றும்‌ இரண்டு 
. முறை பரதனைப்‌ புகழ்வது மிகையன்றோ? ஆளுக்கு ஒரு 


பரதனும்‌ குகனும்‌ 189 


புகழைக்‌ கொடுப்பதுதானே மூழை?"' என்ற கேள்வி 
தோன்றலாம்‌, இப்படலத்தின்‌ பெயர்‌, “குகப்‌ படலம்‌'' 
சன்று இருந்தாலும்‌. இது பரதனுடைய பெருமையைக்‌ 
காட்டும்‌ வகையில்‌ அமைந்தள்ளது. பின்னாலே குகன்‌,. 
1*அயிரம்‌ இராமர்‌ நின்கேழ்‌ ஆவரோ!” என்று வியந்து 
உருகப்‌ போடிருன்‌, அதற்கு ஏற்ற வகையில்‌ கம்பன்‌, பரத 
னது புகழைப்‌ பாடுவது தவறன்று. 
( கம்பன்‌ குகனைப்பற்றிச்‌ சொல்லும்‌ இடங்களில்‌ 
அவனுடைய உருவத்தை வருணிக்கிறான்‌. அவன்‌ 
இயல்பு மூதலிய பெருமையைச்‌ சொல்லும்‌ இடங்‌ 
களில்‌, *உள்ளந்‌ தூயவன்‌, தாயின்‌ நல்லான்‌” என்று 
இலக்குவன்‌ கூறுவதாக அமைக்கிறான்‌. 1 இராக்‌ காதலன்‌”, 
அயரதினும்‌ இனிய ஈண்பன்‌'' £ என்று இராமன்‌ சொல்‌ 
இருன்‌, மெய்யுயிரனையான்‌, அன்பன்‌, வாள்வீரற்கன்டன்‌, 
இராமனுக்கு உயிர்த்‌ துணைவன்‌, கரைகாணாக்‌ காதலான்‌ 
குரய தோழன்‌ என்று கவியின்‌ கூற்றாகக்‌ குகனைச்‌ சொல்‌ 
இரான்‌ கம்பன்‌, இந்த அளவில்‌ குகனுடைய பெருமை 
யைக்‌ கூறினவன்‌, இடீரென்று, “*தகவுடையோர்‌ சென்னி 
பினும்‌ சி்தையினும்‌ வீற்றிருக்கும்‌ சீர்த்தியான்‌” என்று 
புகழக்‌ காரணம்‌ இல்லை. ஆதலின்‌ அதுவும்‌ ர 
குறிக்கிற தென்பதே பொருர்தும்‌. 

இந்தப்‌ பாடலுக்குப்‌ பின்‌, **தழுவிய. ஏன்‌ வேந்தன்‌ 
சான்று வருகிறது. அதற்குச்‌ சீர்த்தியானாகிய பரதன்‌. 
துழூவிய புளினர்‌ வேந்தன்‌. என்று பொருள்‌ கொள்ள வேண்‌ 
டும்‌: அல்லது தழூவப்பட்ட புளினர்‌ வேந்தன்‌ என்றும்‌. 
“கொள்ளலாம்‌. ப 


'இதுகா றும்‌ காட்டியவற்றுல்‌,. வந்தெதிரே தொ ழூ. 
தானை என்ம பாட்டில்‌. வரும்‌ தொழுதல்‌, வணக்றுதக ட 


4. கங்கைப்‌, 80, ப 2. கங்கைப்‌, தீதி. 


95. 


170 அழியா அழகு 

அடி.வீழ்தல்‌ என்ற மூன்றும்‌ மூன்று வேறு செயல்கள்‌” 
என்பதும்‌, மூகன்‌ பரதனை அடி வீழ்ந்து பணியப்‌ பரதன்‌” 
குகனைத்‌ தழுவிச்‌ கொண்டான்‌ என்பதும்‌, அடிவீழ்ந்து: 
பணிபவரைப்‌ பணியப்பட்டவர்‌ தழுவுவதையும்‌ அப்படித்‌. 
தழுவுபவர்‌, அடி. வீழ்வதில்லை என்பதையும்‌ கம்பன்‌ பல- 
இடங்களில்‌ காட்டியிருக்கிறானென்பதும்‌, இந்தப்‌ பாட்டில்‌ 
வரும்‌ இரு பெருஞ்‌ சிறப்பும்‌ பரதனுககே உரியன என்பதும்‌. 
புலனாகும்‌, 


பெபருங்காப்பியமாயெ "இராமாயணத்தின்‌ கதை: 
பெரிது. அதில்‌ வரும்‌ பாத்திரங்களும்‌ நிகழ்ச்செளும்‌ 
பல, யுத்த காண்டத்தில்‌ நிகழும்‌ இராவணன்‌ வதை: 
யோடு கதை முடிகிறது. பாலகாண்டம்‌ முதல்‌ யுத்த 
காண்டம்‌ இறுதியாகக்‌ கதையில்‌ வரும்‌ நிகழ்ச்சிகள்‌ 
ஒன்றன்பின்‌ ஒன்றாகச்‌ சங்கிலி கோத்தாற்போல வர. 
இன்றன. கதாபாதீதிரங்களின்‌ ண்ட க செயலுமாக. 
நிகழ்ச்சிகள்‌ உருவாகின்‌,றன. 


இத்தனை. பாத்திரங்களையும்‌ இயக்கும்‌ மூல ஆற்ற: 
லாக ஒன்று இருக்கிறது. அந்த ஆற்றலையே விதி என்று. 
சொல்லுகிறோம்‌. அது காரணமின்றித்‌ இடீரென்று 
குதித்து 'இது இப்படித்தான்‌ நிகழ வேண்டும்‌'என்று காட்டு 
வதில்லை. நிகழ்ச்சிகளின்‌ போக்கிலே ஒரு செடல்‌ மற்‌: 
'ஜொன்றுக்குக்‌ காரணமாக நிற்க, வித்தும்‌ மரமும்‌ ஓன்றை. 
மியான்று தொடர்ந்து. வருவது போலச்‌ செயல்கள்‌ டிகழ்‌.. 
இன்றன. இந்த நிகழ்ச்சிகளின்‌ ஒழுங்குக்குக்‌. காரரணமாக.. 
நி தபதுவே விதி, 6 | 


குறிப்பிட்ட ஒரு நிலையில்‌, நம்முடைய அறிவைக்‌ ப 
கொண்டு பார்த்தால்‌ இருவேறு விதமாகவோ பல. வகை: 
யாகவோ கிகழ்வதற்கு வாயட்பு இருந்தும்‌, எதோ ஒரு 
வகையாகவே அது. கிகழ்ச்துவிடு௦௮, அது. மே அம்‌: 
மேலும்‌ பல. விளைவுகளுக்குக்‌ : டக்‌ ககர 
த விம்வது முன்‌ நின்று சீகழ்த்துவதே. ட்‌ ட 


172 அழியா அழகு 


கம்பன்‌ தான்‌ இயற்றிய இராமாயணத்தில்‌ இந்த 
விதியைப்‌ பல இடங்களில்‌ நினைப்பூட்டிக்கொண்டே 
போகிறான்‌. கவியின்‌ கூற்றாகச்‌ "ல இடங்களிலும்‌ பாத்திரங்‌ 
களின்‌ கூற்றாகப்‌ பல இடங்களிலும்‌ சொல்லிக்‌ காட்டு 
கிறான்‌. இவ்வாறு விதி அமைக்கும்‌ நிகழ்ச்சிச்‌ சங்கவியை 
. ஒருவாறு இங்கே பார்க்கலாம்‌, 


* ட்‌ ப *. 


இர ஈமனுக்கு முடிசூட்டுவதற்காகத்‌ தசரதன்‌ ஆவன 
“செய்தான்‌. அயோத்திமா நகரில்‌ உள்ள மக்கள்‌ யாவரும்‌ 


. மகிழ்ச்சிக்‌ கடலில்‌ ஆழ்ந்தனர்‌, நகர்‌ முழுவதையும்‌ 


அழகு செய்தனர்‌. அந்த அலங்காரங்களோடு விளங்கிய 
அந ஈகரம்‌ மண்ணின்மேல்‌ இருக்கும்‌ ஊராகத்‌ கோன்ம 
வில்லை, வானவர்‌ வாழும்‌ . அமராவதியே இங்கே. வந்து 
விட்டது போன்ற தோற்‌.றத்தோடு நின்றது. அது. 


தசரதன்‌, தன்‌ அருமை மகனுக்கு முடிசூட்டித்‌' தான்‌ 
, திவவாழ்வை மேற்கொள்ள வேண்டுமென்று நிமிர்ந்து 
கின்றான்‌. குடிமக்கள்‌ யாவரும்‌, (குணங்களால்‌ நிை றந்த 
கம்பியாகிய இராமன்‌ கோமுடி சூடப்போஒருன்‌' என்ற 
உவகையால்‌ நிமிர்ந்து நீற்கின்றனர்‌, இந்த நிலையில்‌ 
ஒருத்தி மட்டும்‌ நிமிர்ர்து ஈடக்கவில்லை. அவள்‌ வளைந்து 
கடந்தாள்‌. அவள்‌ கூணி; நிமிர்ந்து நடக்க இயலாதவள்‌, 
- அவள்‌ உடம்பு மாத்திரமா கூனையுடையது? அவள்‌ 
உள்ளமும்‌ வளைந்து கூனியத, 


துள்ளருங்‌ ராடும்‌ கூனி : 


. என்று கம்பன்‌ அவளை ப அறிமுகப்படுத்துவறான்‌. அவ 
நடைய மனமும்‌ வளைந்தது; கொடுமை என்பதற்கு 


எவவ 


ல. மத்தரை சூழ்ச்சிப்‌, 39, 


விதியின்‌ பிழை 1732 


வளைவு என்றும்‌ ஒரு பொருள்‌ உண்டு, உடம்பு வளைந்திருக்‌: 
தாலும்‌ உள்ளம்‌ வளையாத கூனியாக அவள்‌ இருந்திருக்க. 
லாம்‌. ஆனால்‌ இங்கே விதி, அவளை மனமும்‌ கூனியாகச்‌: 
செய்து விட்டது, 


விதி, காரணமின்றிச்‌ செய்யாது, அவள்‌ உள்ளம்‌” 
கூனியதற்குக்‌ காரணம்‌ உண்டு, இராமன்‌ இளம்பருவ: 
விளையாட்டைப்‌ பற்றுகக்‌ கொண்டு, விதி அந்தக்‌ கார 
ணத்தை உண்டாக்கியது. குழந்தை இராமன்‌ தன்‌ வில்லில்‌: 
உண்டையை வைத்து விளையாட்டாக யார்‌ மேலேனும்‌ எய்‌: 
வான்‌. பிறருடைய முதுகில்‌ - மொத்தென்று அந்தி. 
மண்ணுண்டை விழும்போது அவனும்‌ சிரிப்பான்‌; பட்டவர்‌ 
களும்‌ சிரிப்பார்கள்‌, ப 


இராமன்‌ பெரும்பாலும்‌ கைகேயியினிடமே வளர்ந்தான்‌... 
அந்தப்‌ பெருமாட்டியும்‌ அவனையே தன்‌ மகனாக எண்ணிப்‌: 
பேரன்பு செய்து வளர்த்தாள்‌, ஆதலின்‌ அவளுடைய. 
தோழியாகய மந்தரையை அடிக்கடி காணும்‌ வாய்ப்பு: 
இராமனுக்கு இருந்தது, அவனுடைய விளையாட்டுக்கு. 
அவளும்‌  இலக்கானாள்‌. இல்லை, அவள்‌ முதுகுக்‌ கூன்‌: 
இலக்காயிற்று, அவன்‌ உண்டையை அச்‌ கூன்மேல்‌ அடித்‌. 
தான்‌. அவன்‌ வில்லிலிருந்து வீசிய உண்டையே பின்பு: 
இராவணனைக்‌ கொல்லும்‌ அம்பை எய்வதற்குக்‌ காரண 
_ மாகும்‌ என்பதை அவன்‌. ச கரன்‌ 
. இல்லையோ து இ 


எத்தனையோ பேர்‌ இராமன்‌ க விகாயாட்டை மடழ்ச்சி" 
யோடு ஏற்றார்கள்‌. ஆனால்‌ கூனி அவ்வாறு ஏற்கவில்லை, 
அவளுக்கு உண்டையினால்‌ வலி மிகுதியாயிற்று என்று: 
சொல்ல இயலாது, உறுப்புக்‌ குறையுடையவர்களிடம்‌ 
ப தமைக்‌ சுட்டிப்‌ ல்டர்‌ சனத்‌ ற்‌. சினம்‌. ட 


174 அழியா அழகு 


டாகும்‌. இராமன்‌ செய்த செயல்‌ மர்தரையின்‌ கூனைச்‌ சுட்டிக்‌ 
"தாட்டுவதுபோல இருந்தது. ஆதலின்‌ அந்த. உண்டை 
அவள்‌ உடம்பில்‌ மட்டும்‌ படவில்லை: உள்ளத்திலும்‌ 
பட்டது. உடம்பில்‌ வலிக்கவில்லை; உள்ளத்தில்‌ மிக மிக 
ப வலித்தது. ப ப 

இராமன்‌ மந்‌ தரையின்மேல்‌ உண்டையை வீசாமல்‌ 
இருக்திருச்கலாம்‌; அப்படி வீசினாலும்‌ அவள்‌ தலையிலேர 
"கையிலோ அடித்திருக்கலாம்‌, கூன்மேல்‌ அடித்தாலும்‌ சீறு 
"பிள்ளை விளையாட்டென்று அவளும்‌ ஏனையோரைப்போல்‌ 
அதைப்‌ பொருட்படுத்தாமல்‌ போயிருக்கலாம்‌, மூன்று 
நிலையிலும்‌ மூன்று வேறு போக்குகள்‌ இருந்தன. ஆனால்‌ 
விதி அந்தப்‌ போச்கினின்றும்‌ நிகழ்ச்சிகளை மாற்றி இழுத்து 
"வந்தது. அவன்‌ கூனியின்‌ முதுகுக்‌ கூனில்‌ அடித்தான்‌; 
அவள்‌ உள்ளத்தில்‌ கனல்‌ சொப்புளித்தது. 

கூனி, கைகேயியின்‌ அரண்மனைக்கு விரைவாகப்‌ 
போறாள்‌; தன்‌ அரிய அறிவுரையைச்‌ சொல்‌ லுவதற்குத்‌ 
தான்‌! “இதை நிறுத்திவிட்டுத்தான்‌ மறு காரியம்‌ 
பார்ப்பேன்‌' என்ற வெகுளியோடு வாயை. மடித்துக்‌ 
“கொண்டு போறாள்‌. அந்த வெகுளித்‌ தீக்குக்‌ காரணமான 
. நிகழ்ச்சி அவள்‌ உள்ளத்தே கனலுவறைது. ப ன 
தொண்டைவாய்க்‌ கேகயன்‌ _- 

தோகை கோயில்மேல்‌ 
மண்டினள்‌, வெகுளியின்‌. 

மடித்த வாயிஞள்‌; 
பண்டைகாள்‌ இராகவன்‌ 

பாணி வில்‌உமிழ்‌ 
உண்டைஉண்‌ ட தனைத்தன்‌ 

... உள்ளத்‌ துள்ளுவாள்‌. *- 


ம்‌. மத்தரை சூழ்ச்சிப்‌ படலம்‌, 4, 


விதியின்‌ பிழை 175 


[கோவைப்பழம்‌ போன்ற சிவந்த வாயையுடைய 
கைகேயியின்‌ அரண்மனைக்கு விரைந்து சென்றாள்‌; கோபத்‌ 
தினால்‌ மடித்த வாயை உடையவளாகச்‌ சென்றாள்‌; பழங்‌ 
காலத்தில்‌ இராமன்‌ கையில்‌ இருந்த வில்விட்ட உண்டை 
மின்‌ தாக்குதலைப்‌ பெற்ற செய்தியைத்‌ தன்‌ உள்ளத்தே 
அினைப்பவளாகச்‌ சென்றாள்‌. ] 


இராமன்‌ செயலாகக்கூட அதைச்‌ சொல்லவில்லை. 
அவன்‌ கையிலிருந்த வில்‌ உமிழ்ந்த உண்டை என்கிறான்‌ 
கவிஞன்‌. ஏதோ ஒரு நியதியால்‌ அந்த அந்தக்‌ காலத்தில்‌ 
அந்த அந்த நிகழ்ச்சி ஓன்றன்பின்‌ ஒன்றாக நிகழ்வது 
“போல அது உணர்த்துகிறது. 


கூனி இராமாமணக்‌ கதையரங்கிலே தோன்றுவதை 
இரு கவியில்‌ கம்பன்‌ சொல்கிறான்‌. ௩ 
அக்நகர்‌ அணிவுறும்‌ 
...... அமலை வானவர்‌ 
பொன்ருகர்‌ இயல்பெனப்‌ 
- பொலியும்‌ ஏல்வையில்‌ 
ட இராவணன்‌ 
இழைத்த தீமைபோல்‌ : 
துன்னரும்‌. கொடுமனக்‌ 
கூனி தோன்றினாள்‌. 1 


[ அந்த அயோத்‌ திமா நகரத்தை அலங்காரம்‌ ண்டும்‌ ௬ 
அரவாரத்தால்‌ அது தேவர்களுடைய அமராவதி. போல. 
விளங்கிய அச்சமயத்தில்‌, தேவர்களுக்குத்‌ ன்பம்‌ 
உண்டாக்கிய இராவணன்‌ செய்த தீமையைப்‌ போல்‌ வேறு: 
பாரிடத்தும்‌ சேர்வதற்கரிய ட” பண்கலை கடைய ்‌ 
கூனி தோன றினாள்‌. / ப 





4, மற்தரை சூழ்ச்சிப்‌. 5 இ பட ட, 


176 அழியா அழகு 


இராமன்‌ முடிசூட்டு விழா, வரையறையின்படி... 
கடந்துவிட்டால்‌ இப்போது சாம்‌ படிக்கும்‌ இராமாயணம்‌ 
இல்லையாகி யிருக்கும்‌. இராமாயணக்‌ கதையில்‌ முடி வாகிய 
இராவண வதம்‌ மிகழ்வதற்கு இராமன்‌ அயோத்தியி' 
னின்றும்‌ பிரிந்து காட்டுக்கு ஏசுவேண்டும்‌, இராவணன்‌ 
அழமிவதற்குக்‌ காரணம்‌ அவன்‌ செய்த தீமையே. தெய்வம்‌ 
சின்று கொல்லும்‌ என்ற உண்மையை நிறுவும்‌ நிகழ்ச்‌ 
சிகள்‌ அடுக்கடுக்காக நிகழ்கின்றன, அவன்‌, தான்‌ செய்த: 
திமையின்‌ பயனை நுகர்வதுதான்‌ மூடிவு; இராமாயணக்‌: 
கசையாகிய பெரிய மரத்தின்‌ கனி அது. மரத்தின்‌ விதை 
இராவணன்‌ செய்த தமை, அது மண்ணில்‌ மறைந்து 
கீரும்‌ உரமும்‌ பெற்று முளைத்துக்‌ கொம்பாகிக்‌ சொ: 
யாப்‌ பூத்துக்‌ காய்த்துக்‌ கனிய வேண்டும்‌. 


இதோ மரத்தின்‌ முளை தோன்றுகிறது இதுவரையில்‌: 
இயல்பாக இருந்த நிலப்பரப்பில்‌ ஒரு புதிய மரத்தின்‌ முளை 
தோன்றுகிறது, கூனிதான்‌ அந்த முளை, . இராவணன்‌” 
இழைத்த இமையாஇய வித்து க்க ப வந்து கூனி: 
யாக முளைத்தது. 


கூனி கைகேயியிடம்‌ டே ரகிறுள்‌, கைகேயி கவலையின்.றிர்‌: 
துயின்றுகொண்‌ டி.ருககறாள்‌. அவளைக்‌ கண்ட பின்பாவது- 
கூனியின மனம்‌ மாறியிருக்கலாம்‌, ஆனால்‌: ர. வெஸ்‌ 
வினையாகிய விதி தூண்டுகிறது. : 


- மூண்டெழு பெரும்பழி 
முடிக்கும்‌ வெவ்வினை 

தூண்டிடக்‌ கட்டுரை 
சொல்லல்‌ மேயினள்‌. ' 





4, மத்தரை சூழ்ச்சிப்‌ படலம்‌, 4௨, 


விதியின்‌ பிழை 177 


[வளர்ந்து எழுகின்ற பெரிய பழியாகிய செயலை 
மூடிப்பதற்குக்‌ காரணமான வெய்ய விதி தூண்டக்‌ தன்‌ 
சொல்லைச்‌ சொல்லத்‌ தொடங்கினாள்‌ ] 


உறங்கும்‌ கைகேயியை எழுப்பாமல்‌ அவள்‌ போயிருக்க 
லாம்‌. பின்பு சொல்லலாம்‌ என்ற எண்ணத்தோடு அவள்‌ 
போயிருந்தரல்‌, அவள்‌ உள்ளம்‌ பின்பு ஆறியிருக்கலாம்‌. 
ஆனால்‌ விதி அவவண்ணம்‌ உள்ள வேறு வழியில்‌ நிகழ்ச்சி 
களைச்‌ சொல்லவொட்டாமல்‌ தடுக்கிறது; சொல்‌, சொல்‌ 
என்று அவளைத்‌ தூண்டுகிறது. 


- உனக்குப்‌ பெரிய துன்பம்‌ வந்திருக்கவும்‌ ரீ வரும்‌ 
தாமல்‌ தூங்குகிறாயே!”” என்கிறாள்‌ கூனி, 

“என்‌ குழந்தைகள்‌ செவ்வியராக இருக்கின்றனர்‌ 2 
இராமனைப்‌ பெற்ற எனக்கு இடர்‌ ௨உண்டோ?'' என்று 
தூயவளாகிய கைகேயி சொலூிருள்‌. 


அந்த நிலையிலும்‌ கூனியின்‌ மனம்‌ மாறுவதற்கு இடம்‌ 
இருந்தது. “இராமனைத்‌ தானே பெற்றதாக அல்லவா 
இவள்‌ எண்ணி அன்பு செய்கிறுள்‌? இவள்‌ அன்பு 
வாழட்டும்‌' என்று அவள்‌ பினைத்திருக்கலாம்‌. அப்படி, 
நினைப்பதுதான்‌ சாதாரண நிலையில்‌ நிகழத்‌ தக்கது, ஆனால்‌ 
இப்போது, அந்த நேர்வழியை மாற்றி, வளைந்த வழியிலே, 
பிழையான வழியிலே, கதையை நடத்தும்‌ சூத்திரதார 
னாகிய விதி தூண்டுகிறது, 3 ப 


ஆழ்ந்தபே ரன்பினாள்‌ 
அனைய கூறலும்‌ 
... சூழ்ந்ததீ வினைநிகர்‌ 
றன்‌ 4 கூனி சொல்லுவாள்‌: 
வ. 12 ட 


178 அழியா அழகு 


வீழ்ந்தது நின்னலம்‌ 
.. திருவும்‌ வீழ்ந்தது; 
வாழ்ந்தனள்‌ கோசலை 
மதியினால்‌'” என்றாள்‌. * 
கைகேயி இராமனைத்‌ தான்‌ பெற்ற மகனாகச 
சொன்னது சம்பிரதாயத்துக்கு அன்று; ஆழ்ந்த பேரன்‌ 
போடு சொன்னாள்‌. ௮ந்த அன்பின்‌ ஆழத்தை அவளுடன்‌ 
நெருங்கப்‌ பழகும்‌ கூனி நன்கு அறிந்திருப்பாள்‌, ஆயினும்‌ 
அவள்‌ கைகேயியின்‌ மனத்தை மாற்றிப்‌ பழி முடிக்கவே 
எண்ணினாள்‌. உன்னுடைய ஈன்மை விழுந்தது; செல்வ 
வாழ்வு அழிந்தது; கோசலை கெட்டிக்காரி; அவள்‌ தன்‌ 
சாமர்த்தியத்சால்‌ வாழ்வு பெற்றுள்‌'' என்று கோபத்தின்‌ 
விரைவு தோன்றப்‌ பேசுகிறாள்‌. அவள்‌ பேசுகறாளா? 
விதியே அப்படிப்‌ பேசுகிறது. இதனை நினைவுறுத்தவே, 


சூழ்ந்ததீ வினைநிகர்‌ கூனி 
என்று பாடுகருன்‌ கம்பன்‌. ப 


இன்னும்‌ செய்தி இன்னதென்று சொல்லாமலே 


கூனி பயங்கரமான நிலைச்களத்தை அமைக்‌கஇிறாள்‌ . 
பிறகு செய்தியைத்‌ தன்‌ கொடுமனத்துக்‌ கேற்ற 
வண்ணம்‌ மூட்டிச்‌ சொல்கிறாள்‌. 'அண்களெல்லாம்‌ 


"சிரிக்க, வீரம்‌ மாசுபட, தாடகை என்னும்‌ பெயரையுடைய 
பெண்‌ இறந்துபட, வளைத்த வில்லையடைய இராமன்‌ 
சாளைக்கு அரசர்‌ புனையும்‌ முடியைச்‌ ... கசுூடப்போகிறான்‌; 
இந்த வாழ்வு நமக்கு வர்திருக்கிறது/”' என்று உலகம்‌ 
உவத்தற்குரிய செய்தியை. இழிவு தொனிக்கும்‌ முறையில்‌ 
சொல்கிறாள்‌. இராமன்‌, பெண்‌ கொலை செய்தவன்‌. 
ஆண்கள்‌ ஈகைப்புக்கு ஆளானவன்‌ என்று சொல்கிருள்‌. 


7. மந்தரை சூழ்ச்சிப்‌ படலம்‌, 48. 


விதியின்‌ பிழை 179 


வன்மனத்து அரக்கியைக்‌ கொன்று மாமுனிவர்‌ வாழச்‌ 
“செய்த வீரச்‌ செயலை அவள்‌ மறைத்துக்‌ காட்டுகிறாள்‌. 
.தாடகையின்‌ இய செயல்‌ இன்ன தன்று சொல்லவில்லை; 
அவளை அரக்கி என்றும்‌ கூறவில்லை; தாடகை எனும்‌ 
பெயர்த்‌ தையலாள்‌" என்ூருள்‌. ட 


சோரான செய்தியைக்‌ கூனாகீகி வளைத்து அவள்‌ 
சொன்னாலும்‌, கைகேயி அவள்‌ குறிப்பை உணரவில்லை, 
இராமன்‌ முடிசூடப்‌ போகிறுன்‌ என்ற செய்தி தெரிந்ததோ 
இல்லையோ அவளுக்கு உவகை பொங்கியது. உள்ளத்தில்‌ 
உள்ள அன்பு இப்போது அர்த்தெழுந்தது மிகவும்‌ 
பேரொளி வீசும்‌ ஒரு மாலையை அவளுக்கு வழங்கினாள்‌. ப 


ஆயபே ரன்பெனும்‌ 
அளக்கர்‌ ஆர்த்தெழத்‌ 
-தேய்விலா. முகமதி 
... விளங்கித்‌ தேசுறத்‌ 
தூயவள்‌ உவகைபோய்‌ 
மிகச்சு டர்க்கெலாம்‌ 
- நாயகம்‌ அனையதோர்‌ 
மாலை நல்கினாள்‌. ப 


கைகேயி, உள்ளத்தால்‌ தூயவள்‌. அவள்‌ உள்ளத்தில்‌ 
பேரன்பெனும்‌ கடல்‌ கிடக்கிறது. இப்போது அது 
ஆலித்துப்‌ பாயும்‌ வண்ணம்‌ மந்தரை ஒரு செய்தியைச்‌ 
சொல்லிவிட்டாள்‌. அதனால்‌ அந்த அன்பென்னும்‌ கடல்‌ 
ஆர்த்து எழுந்தது, அவள்‌ முகமாகய மதி பொலிவுபெற்றது 
அவளுக்கு உண்டான உவகை சொல்லி முடியாது, ப 


இப்போதாவது கூனி தன்‌ சூழ்ச்சியை மாற்றியிருக்க 
லாம்‌, அவள்‌ அவ்வாறு செய்யவில்லை, அவள்‌ தன்‌ சினத்‌ 


1. மந்தபை சூழ்ச்சிப்‌ படலம்‌, 52, 


180 அழியா அழகு 


தைக்‌ காட்டுகிறாள்‌. மெல்ல மெல்லக்‌ தன்‌ கருத்தைச்‌ 
சொல்கிறாள்‌. அப்போதும்‌ கைகேயி அவள்‌ கருத்தை ஏற்க: 
வில்லை. தன்‌ தோழி தனக்கு இணனியதைச்‌ சொல்லாமல்‌ 
இப்படிச்‌ சொல்வதற்குக்‌ காரணம்‌ விதி என்பதை அவள்‌: 
உணர்கருள்‌. 

ஏன்ன உளறுஇருய்‌? யாருக்கும்‌ ஈல்லதை நீ சொல்ல: 
வில்லை. இது உனக்கே ஈல்லதன்று, நீ உன்‌ இயல்பான 
அறிவோடு இதைச்‌ சொல்கிறாய்‌ என்று நான்‌ நினைக்க. 
வில்லை. ஊழ்வினை உன்னைத்‌ தூண்டுகிறது. அதனால்தான்‌ 
உன்‌ மனம்‌ போனபடி. மனத்துக்கு நல்லனவென்று தோன்று 
யவற்றை யெல்லாம்‌ சொல்லுகஇிருய்‌'"' என்று. சினத்தோடு 
பேசுகிறாள்‌ கைகேயி, 

** உனக்கு நல்லையும்‌ அல்லை. வந்து 
ஊழ்வினை தூண்ட 
மனக்கு ஈல்லன ரட்‌ 
மதியிலா மனத்தோய்‌," ்‌ 

[மனக்கு - மனத்துக்கு, ] 

மந்தரை அட்போதும்‌ தன்‌ உரையை நிறுத்தவில்லை. 
கெஞ்சியும்‌, மிஞ்சியும்‌, சினந்தம்‌, இரங்கியும்‌ பேசுகிறாள்‌. 
கைகேயியின்‌ இயல்பறிந்து பழகியவளாதலவின்‌, எப்படி ௪ 
சொன்னால்‌ அவள்‌ உள்ளம்‌ கொள்ளும்‌ என்று சிந்தித்து: 
மெல்ல மெல்லத்‌ தன்‌ கருத்தைப்‌ .புகுத்துஇறாள்‌. 


கைகேயி இராமனிடம்‌ இணையில்லாத அன்பு பூண்ட. 
வள்‌. இராமனுக்கும்‌ அவளிடம்‌ அன்பு மிகுதியாக 
இருந்தது. தாயன்பு எல்லாவற்‌,மினும்‌ வலியது. அன்றியும்‌ 
கைகேயி3யோ தாயவள்‌, அவள்‌ சிந்தை. தூயது; இராம; 
னிடம்‌ ஆழ்ந்த அன்புடையது. அவள்‌ தூய மொழியையே 
பேசுபவள்‌; மடமான்‌ போன்ற மெல்லியல்‌, | 


ம்‌, மத்தரை சூழ்ச்சிப்‌ படலம்‌, 05... 


விதியின்‌ பிழை 181 


இத்தனை இயல்புகளும்‌ மந்தரையின்‌ சொல்லைச்‌ 
தள்ளுவதற்கும்‌, அவளை ஒறுப்பதற்கும்‌ தக்க காரணமாக 
ஜின்று, இராமன்‌ முடிசூடும்‌ நிகழ்ச்செகுத்‌ தடை நேராமல்‌ 
செய்திருக்கலாம்‌, அதுவே நேரான, இயல்பான விளைவு. 
ஆனால்‌ முதலிலே கோணல்‌ வந்து விட்டது; கூன்‌ விழுந்து 
விட்டது. விதி வந்து ஏழமக்குவதால்‌ இந்தக்‌ கோணல்‌ 
வந்த பிறது அதனை நிமிர்த்துவதற்குரிய வாய்ப்புகள்‌ 
இருந்தாலும்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ அவ்விதியின்‌ பாரம்‌ அதை 
நிமிர வொட்டாமல்‌ செய்துகொண்டே யிருக்கிறது. வளைந்த 
உடம்பும்‌ வளைந்த உள்ளமும்‌ வளைந்த மொழியும்‌ உடைய 
கூனியின்‌ உருவிலே விதி விளையாடுகி றது. தூய சிந்தையும்‌ 
தூயமொழியும்‌ உடைய கைகேயி, தன்‌ இயல்புக்கு மாறாக 
வளைந்தாள்‌; அவள்‌ சிந்தை இரிந்தது. 

தீய மந்தரை. அவ்வுரை 
செப்பலும்‌ தேவி 
தூய சிந்தையும்‌ திரிந்தது. ' 

ஆம்‌/ அவள்‌ சிந்தை தூயது; நேரானது; வளையாதது, 
அதைக்‌ கூனி வந்து தயதாக்கனொள்‌; வளைத்தாள்‌; திறம்‌ 
பிடச்‌ செய்தாள்‌. கூனியா செய்தாள்‌? இல்லை, இல்லை; 
விதிதான்‌ அப்படிச்‌ செய்த து... ப 


யாருடைய விதி? விதி என்பது உலகில்‌ அவரவர்கள்‌ 
செய்த நல்வினை இவினைகளுக்குரிய இன்ப துன்பங்களை 
ஊட்டுவது, ஓவ்வொருவரிடத்தும்‌ விதி வெவ3வ.று பகுதி 
பாக நிற்கிறது. சமஷ்டியாக அல்லது பிழம்பாக நிற்ப 
தையும்‌ விதி என்‌ இரோம்‌; முறையென்றும்‌ ஊழ்‌ என்றும்‌. 
இதைச்‌ சொல்வார்கள்‌. ஒருவனுடைய பகுதியாக, வியஷ்டி. 
ரக, தணியாக,ஙி ற்பதும்‌ ஊழ்தான்‌; அதனை அவன்‌ தலைவிதி 
என்றும்‌ சொல்வது உண்டு. 


4, மந்தரை சூழ்ச்சிப்‌ படலம்‌, 77. 


182 அழியா அழகு 


... இங்கே இராமயணக்‌ கதையை நடத்தும்‌ விதி யாருடை. 
யது? விதியினால்‌ விளையப்போகிற நலமும்‌ இங்கும்‌ யாரைச்‌ 
சார்சன்றனவோ அவருடைய விதியென்று சொல்லலாம்‌... 
இராவணன்‌, தான்‌ செய்த தீமையினால்‌ அழியப்‌ போூருன்‌. 
அவனது விதி என்று சொல்வதுதான்‌ பொருத்தம்‌... 
அவனுக்கு மாத்திரம்‌ அழிவு வருகிறதா? அவனோடு சேர்நீத: 
அரக்கர்‌ குலம்‌ அத்தனைக்கும்‌ அழிவு வருகிறது, ஆகவே: 
அந்த விதி, அரக்கருடைய தலைவிதி என்றே சொல்ல: 
லாம்‌. ப ப ப 

விதியின்‌ விளைவுக்கு இரு புறம்‌ உண்டு. வயலில்‌: 
களை எடுக்கிறார்கள்‌; களையாக முளைத்த செடிக்குத்‌ இங்கு. 
கேர்கறது; ஆனால்‌ அ3த சமயத்தில்‌ பயிராக விளைந்த. 
செடிக்கு ஈன்மை உண்டாகிறது. அவ்வாறே இராவணன்‌” 
திமை விளைத்ததனால்‌ துன்புற்ற தேவரும்‌ முனிவரும்‌ 
இராவண வதத்தால்‌ நலம்‌ பெறுகருர்கள்‌. - அரக்கருக்குத்‌. 
திங்கும்‌ அல்லவருக்கு நலமும்‌ விளைகின்றன. இந்த. 
விளைவுக்குக்‌ காரணம்‌ இராவணனும்‌ பிற அரக்கரும்‌ 
செய்த இமை மட்டும்‌ அன்று: அவர்களால்‌ அல்லலுற்று: 
தேவர்‌ முதலியோர்‌ செய்த. நன்மையும்‌ காரணமாகும்‌. 
அரக்கர்‌ பாவம்‌, அல்லவர்‌ இயற்றிய ௮றம்‌ ஆயெ இரண்‌: 
டையுமே பற்றுக்கோடாகக்‌ கொண்டு விதி கதையை ': 
கடத்துகிறது. க ஜெ கன்‌ 

ஆதலின்‌ கைகேயி மனம்‌ இறம்ப, மெல்வியலாகிய: 
அவள்‌ உள்ளம்‌ ஏிறிதும்‌ இரக்கமின்றிக்‌  கடுமையைப்‌ 
பெற்‌.றதாகிய செயலுக்கு விஇ காரணமானா லும்‌, அந்த விதி: 
செயலாற்ற இரண்டு பற்றுக்‌ கோடுகளைக்‌ கொண்டிருக்‌. 
கிறது. அவை அரக்கர்‌ பாவமும்‌, அல்லவர்‌ . இயம்‌றிய 
புணணியமுமே யாகும்‌. ப ன்‌ ன்‌ 

கைகேயியின்‌ உள்ளத்தில்‌ இயல்பாக. இருந்த... 
அருளை அவள்‌ துறந்தாள்‌. அவள்‌ : இயல்பாகத்‌ துறக்க 


விதியின்‌ பிழை 183 


விலலை, அரக்கர்‌ பாவம்‌ முன்னே ஈர்க்க, தேவரும்‌ முனி 
வரும்‌ மண்ணவருமாகிய ஏனையோர்‌ செய்த புண்ணியம்‌ 
பின்‌ இருந்து தள்ள அவள்‌ அருளைத்‌ துறந்தாள்‌. 
அப்படி. அவள்‌ துறந்ததனால்‌ இராமாயணக்‌ 
கதை விரிந்தது; இராமன்‌ புகழ்‌ பெற்றான்‌. அவன்‌ 
புகழை உலகங்களெல்லாம்‌ 9கெடகாட்களாக அமுதத்தைப்‌ 
போலப்‌ பருகி வருகின்றன. 
அரக்கர்‌ பாவமும்‌ அல்லவர்‌ 
... இயற்றிய அறமும்‌ 
துரக்க, ஈல்‌அருள்‌ துறந்தனள்‌ 
.. தூமொழி மடமான்‌; 
இரக்கம்‌ இன்மையன்‌ றோஇன்றிவ்‌ 
ப வுலங்கள்‌ இராமன்‌ 
பரக்கும்‌ தொல்புகழ்‌ அமுதினைப்‌ 
பருகுகின்‌ றதுவே!. ' 
என்று இந்த உண்மையை அழகாக எடுத்துச்‌ சொல்‌ஒருன்‌ 
கம்பன்‌, விதி இரு வேறு கயிற்றைக்‌ துணையாகக்‌ 
கொண்டு கதையை. நடத்துகிறது ட்ட நாம்‌ உணர்‌ 
கிறோம்‌; _ 
பின்னால்‌ பல இடங்களில்‌ விதியின்‌. த்‌ ஙினைப்‌ 
பூட்டிக்கொண்டு போகிறான்‌ கம்பன்‌. 


இன்னும்‌ இரண்டு இடங்களை மாத்‌ தரம்‌ பார்த்து 
இப்போதைக்கு நாம்‌ நிற்கலாம்‌. | 


* * பர 


கைகேயி தசரதனிடம்‌ வரம்‌ பெற்றாள்‌. தானே 
இராமனை அழைத்து,பர.தன்‌ சாடாள்வானென்‌ றும்‌, அவன்‌: 


2. மற்தரை சூழ்ச்சி, 78 


184 அழியா அழகு 


காடாள வேண்டுமென்றும்‌ சொன்னாள்‌. அதைக்‌ கேட்டு 
அவ்வாறே செய்யத்‌ துணிந்த இராமன்‌, :*இழைக்கின்ற 
விதிமுன்‌ செல்லத்‌ தருமம்‌ பின்‌ இரங்கி ஏக”*க கோசலையை 
அணுகினான்‌. கோசலையினிடம்‌ செய்தியைக்‌ கூறித்‌ தே.ற்றிச்‌ 
சமித்திரையைக்‌ காணச்‌ சென்றான்‌. 

இந்தச்‌ செய்தியைக்‌ கேட்ட இலக்குவன்‌ காலத்‌ தியென 
மூண்டு எழுந்தான்‌. கையில்‌ வில்லை எடுத்து நாணேற்றி 
னான்‌. அதன்‌ ஓலியைக்‌ கேட்ட இராமன்‌ அவனிடம்‌ வந்து 
பேசுகிறான்‌. அவன்‌ சனத்‌ தயை அவிக்கன்ற அஞ்சன 
மேகம்‌ என்ன வந்து சொற்றுளி மாரி வழங்குகிறான்‌. பல 
நியாயங்களைக்‌. கூறி, தம்பி, ஆற்றில்‌ தண்ணீர்‌ இலலை 
என்றால்‌, அது ஆற்றின்‌ பிழையா? கம்முடைய தந்தை 
பிழையா இது? அன்று; நம்மைப்‌ பெற்றுப்‌ புரந்தவளுடைய 
பிழையும்‌ அன்று; மகனா௫ய பரதனுடைய பிழையும்‌ அன்று 
மைந்த, அவர்களைச்‌ சினந்து பயன்‌ இல்லை. இது விதியின்‌ 
பிழை அப்பா/ அதை உணராமல்‌ இதற்கு இப்படிக்‌ 
டத எதற்காக?'' என்று கேட்கிறான்‌, 


** நதியின்‌ பிழைஅன்று ஈறும்புனல்‌ . 
இன்மை; அற்றே 
ங்தியின்‌ பிழைஅன்று; பயந்து 
_. நமைப்பு ரந்தாள்‌ 
மதியின்‌ பிழைஅன்று; ரன்‌. 
அன்று; மைந்த, 
.. விதியின்‌ பிழை;நீ இதற்கென்னை 
- வெகுண்டது?'' என்றான்‌. * 
- எல்லாரும்‌ விரும்பும்‌ வகையில்‌ விதி கோணலாகாமல்‌ 
கக ழ்ச்சிகளை நடத்தியிருந்‌ தால்‌ இது நேர்ந்திருக்காது. 


7, தகர்‌ நீங்கு, 2 
2. தகர்‌ நீங்கு, 723 


விதியின்‌ பிழை 185 


ஆனால, ௮து கோணலாக விட்டது, அதனால்தான்‌ இர்தக 
ரல விளைவு ப 


ர்க்‌ எற்றம்‌ .மாறினான்‌, கைகேயி மரவுரியைக 
'கொடுத்தனுட்பினாள்‌. ௮தை இராமன்‌ அணிந்து கொண்‌ 
பான்‌, இராமனுக்கு முடி சூட்ட வேண்டுமென்று வகுத்த 
காள்‌ ௮து; உலக முழுவதும்‌ இராமனை முடியணிக்த மன்ன 
னாகக்‌ கரண வேண்டுமென்று எதிர்பார்த்த நாள்‌. ஆனால்‌ 
அர்த காளில்‌ இராமன்‌ முடியை அணியாமல்‌ மரவுரியை 
அணிர்தான்‌. விதியின்‌ விளையாட்டு எத்தனை விூத்தர ம்‌்‌்‌ 
இதைக்‌ கம்பனே கவியின்‌ கூற்றாகச்‌ சொல்லிப்‌ 
சிபாருமூகிறான்‌. ப 


வாழ்வினை நுதலிய 
மங்க லத்துகாள்‌ 

தாழ்வினை யதுவரக்‌ 

சீரை சாத்தினான்‌; 
சூழ்வினை நான்முகத்‌ : 

தொருவற்‌ சூழினும்‌ 
ஊழ்வினை ஒருவரால்‌ 

- ஒழிக்கற்‌ பாலதோ? * 


ந்‌. இக்கும்‌ கடவுளாகிய சான்முகனை க்கூட அந்த ட்‌ 
விடாது என்று சொல்கிறான்‌ கவிஞன்‌. ப 


"இந்தப்‌ பெரிய காடகத்தில்‌ முதல்‌ ன்னால்‌ கூணி 
உருவிலே தோன்றியது. அப்போது விதியின்‌ ஒரு பகுதி 
பாசிய: இராவணன்‌ இழைத்த தீமையை நினைவுறுத்‌ தினான்‌ 
கம்பன்‌, பின்பு சரியான இருப்பம்‌ வரும்போது, அரக்கர்‌ 
பரமும்‌ அல்லவர்‌ இயற்றிய ௮ ற மூம்‌' என்‌ ற காரணங்களை 
விளைவு கூர்ந்தான்‌. 


2. தகர்நதீங்கு. 108 


186 அழியா அழகு 


- இறுதியில்‌ இராவணன்‌ இறந்து கிடக்கும்போது! 
மண்டோதரி வந்து புலம்புகிறுள்‌. ௮வள்‌ அறிவுடை. 
யவள்‌. அவள்‌ இவ்வளவு காலமாக நிகழ்ந்த நிகழ்ச்சி. 
களுக்கு மூலகாரணம்‌ விதியென்பதை நன்‌ கு. 
உணர்ந்தவள்‌, விதியின்‌ ஒரு வேர்‌ அரக்கர்‌ பாவம்‌: அதல்‌: 
தலைமையானது இராவணன்‌ இழைத்த தீமை. அது யாருக: 
கும்‌ தெரியும்‌, கண்முன்‌ தெரியாத மற்றொரு வேர்‌ அமரா 
நல்வினை; அறிவுடையவளாகிய மண்டோதரி அதை மினைக 
இருள்‌, அமரர்‌ ஈல்வினையில்‌ தலைமையானது இக்திரன்‌ 
தவம்‌. விதியின்‌ ஒரு வேராகிய அதுவே இவவளவு ஙிகழ்சீ௪' 
களுக்கும்‌ தூண்டுகோலாக இருப்பது எட்‌ அவன்‌ சொல: 
கிறாள்‌. 


சானகி அழூயரகப்‌ பிறந்ததும்‌, கற்புடையவ: 
ளானதும்‌, இராவணன்‌ அவளைக்‌ காழற்றதும்‌, சூர்ப்ப: 
னகை மூக்கிழந்ததும்‌, இராமன்‌ காட்டுக்கு வந்ததும்‌ ஆய: 
எல்லாம்‌ புரந்தரனார்‌ தவம்‌ விளைவதற்கு உறுதுணையாக, 
கின்றன. இராவணன்‌ தீமைக்கும்‌ புரந்தரனார்‌ தவத்துக்கும்‌ 
உரிய விளைவு இட்போது விளைந்துவிட்டது.. அவள்‌ புலம்ப) 
கிறாள்‌, 


* காந்தையருக்‌ கணியனைய சானகியார்‌ 
பேரழகும்‌ அவர்தம்‌ கற்பும்‌ . 
ஏந்துபுயத்‌ திராவணனார்‌ காதலும்‌அச்‌ 
சூர்ப்பனகை இழந்த மூக்கும்‌ 
வேந்தர்பிரான்‌ தயரதஞர்‌ பணியதனால்‌ . 
ன வெங்கானில்‌ விரதம்‌ பூண்டு 
- போந்ததுவும்‌ கடைமுறையே ரல்‌ 
_ பெருந்தவமாய்ப்‌ போயிற்‌ றம்மா!'! *. 
4. இராவணன்‌ வதை, ல்க, பற ப 


விதியின்‌ பிழை 1 87” 


யாவும்‌ புரந்தரனார்‌ தவம்‌ என்று சொல்லி அழுகிறாள்‌ 
மண்டோதரி, விதி நேராகச்‌ செல்லாமல்‌ வளைந்து சென்று- 
முடித்த செயல்‌ இது. 


இரண்டு தண்டவாளத்தில்‌ இயங்கும்‌ வண்டியைப்‌ 
போல இராவணன்‌ தீமையும்‌ இந்திரன்‌ . தவமும்‌ பற்றுக்‌. 
கோடாக. விதி ஓடியத; கதையை நடத்தியது, விதியின்‌ 
இரு வேறு பக்கங்களாகிய அவற்றில்‌, ஒன்றைக்‌ கதையின்‌ 
தொடக்கத்தில்‌, '“இன்னல்செய்‌ இராவணன்‌ இழைத்த. 
,தீமைபோல்‌, துன்னருங்‌ கொடுமனக்‌ கூனி தோன்‌ றினாள்‌ ”” 
என்று கவியின்‌ கூற்றாகச்‌ சொன்ன கம்பன்‌ மற்‌ றரொன்றைக்‌. 
கதையின்‌ இறுதியில்‌, '*கடைமுறையே புரந்தரனார்‌ பெரும்‌. 
தவமாய்ப்‌ போயிற்‌ றம்மா!”” என்று மண்டோதரியின்‌ 

௯ூ,ற்றாக. வைத்துக்‌ ட டகறு. 


ஒரே நினைப்பு 


சமிழ்‌ சாட்டில்‌ உள்ள திருக்கோயிலுக்குச்‌ சென்று 
ப்ரரகாரத்தை வலம்‌ செய்யும்போதே அது இன்ன கோயில்‌ 
ஏன்று சொல்லீ விடலாம்‌. மூலமூர்த்இக்கு ஏற்ற வகையில்‌ 
பரிவார தேவதைகளைக்‌ கண்டால்‌, “இது சிவன்கோயில்‌, 
இது பெருமாள்‌ கோயில்‌' ஏன்று வேறு காண முடியும்‌. 
அறலமூர்த்திக்கு ஏற்ற வசையில்‌ பரிவார தேவதைகளைத்‌ 
. திருக்கோயிலில்‌ கிறுவியிருப்பார்கள்‌. 


கற்கோயில்களில்‌ இருக்கும்‌ இநத. முறையை தரு 
வகையில்‌ சொற்கோயிலிலும்‌ காணலாம்‌. சொற்கோயி 
லாகிய காப்பியத்தின்‌ மூலமூர்த்தி, காப்பியத்தின்‌ நரயகன. 
ந்த மாயகனுக்குத்‌ துணைவராரகப்‌ பலர்‌ இருப்பார்கள்‌. 
அவனுடைய மாற்றுனுக்குத்‌ துணைவராக இருப்பவர்களும்‌ 
பலர்‌ உண்டு, இக்த இருவகைக்‌ கட்சியினரிலும்‌ அவரவர்கள்‌ 
குணத்துக்கு ஏற்றபடி. சு,௰றத்தினரும்‌ நட்பினரும்‌ கூடி. 
 பீருப்பார்கள்‌. 


நாயகன்‌ கினைத்தவாறே நினைப்பதும்‌, நாயகன்‌ பேசிய: 
.... வாமே பேசுவதும்‌, அவன்‌ செய்யுமாறே செய்வதும்‌ அவனைச்‌ 
.சார்ந்தவர்களுக்கு இயல்பு, சாயகனுடைய குணநலங்களின்‌' 
(பேரொளி அவர்கள்‌ வாயிலாகவும்‌ ஒளிரும்‌, இந்தப்‌ 
போக்கைக்‌ காப்பியக்‌ கவிஞர்கள்‌ தம்முடைய காவியங்‌. 
களில்‌ ஆங்காங்கே புலப்படுத்தியிருப்பார்கள்‌, 


கம்பன்‌, தான்‌ கட்டிய இராமாயணமென்னும்‌ சொற்‌ 
கோயிலில்‌ இராமன்‌ என்னும்‌ மூர்த்தியை காயகனாக நிறுவி 
அவனுக்கேற்ற பரிவார தேவதைகளையும்‌ அமைத்திருக 
அஇறான்‌. இராமனுடைய பண்பு அவனுடைய நினைப்பிலும்‌ 


ஒரே நினைப்பு 1 89 


- பேசசலும்‌ மலர்வகோடு அவனுடைய சார்புடையவர்சக: 
ளிடத்திலும்‌ அது புலனாகிறது. யாவரும்‌ ஓரே நினைப்பை. 
யுடையவாகள்‌ என்பதைக காட்டப்‌ பல நுட்பமான” 
நிகழ்ச்சிகளை அவன்‌ அமைத்திருக்கிறான்‌. யாவரும்‌ ஓரே 
சுரு தியில்‌ பேசுகிறார்கள்‌. இதைச்‌ சில உதாரணங்களால்‌; 
பார்க்கலாம்‌, 


இராமன்‌ அயோத்‌ திமா ஈகரை விட்டுக்‌ காடு செல்‌ லத்‌: 
தொடங்கிக்‌ கங்கையைக்‌ கடக்கறுன்‌. அப்பொழுது குகன்‌ 
எதிர்ப்படுகறான்‌. இராமனுடன்‌ பிறந்த தம்பியர்‌ மூவர்‌. 
அவனுடன்‌ பிறவாத தம்பியர்‌ மூவர்‌, பின்‌ மூவரில்‌: 
முதல்வன்‌ குகன்‌. அவனைச்‌ சந்தித்து அவனுடைய அன்பின்‌ 
வலிமையைக்‌ கண்டு மனமூருகி, “நீ ஏன்‌ தம்பி'” என்று: 
இராமன்‌ கூறுகிறான்‌. *'கானும்‌ உன்னுடன்‌ வருகறேன்‌'”” 
என்று கூறிய குகனைப்‌ பார்த்து. “நீ என்‌ உயிரனைய தம்பி; 
இதோ இருக்கும்‌ லட்சுமணன்‌ உன்‌ கம்பி, சதை உன்‌ 
அண்ணன்‌ மனைவி; இந்த உலக முழுவதும்‌ ஆளும்‌ உரிமை: 
உனக்கும்‌ உண்டு? அந்தத்‌ தொழிலுரிமையில்‌ பங்கு கொள்‌: 
- பவன்‌ நான்‌”' என்று நெருங்கிப்‌ பேசுகிறுன்‌. 


அன்னவன்‌ உரைகேளா .: 
அமலனும்‌ உரைகேர்வான்‌: 
"என்‌உயிர்‌ அனையாய்டீ: ௬ 
இளவல்‌உள்‌ இளையான்‌: இந்‌ 
௩ன்னுத லவள்நின்கேள்‌; 
நளிர்கடல்‌ நிலம்‌எல்லாம்‌ 
உன்னுடை, யது; நான்‌உன்‌ _ 
தொழிலுரி மையின்‌உள்ளேன்‌.'' *: 





ம, கங்கைப்‌ . பட்மை, 69. அன்னவன்‌ - குகன்‌. அமலன்‌ .... 
இராமன்‌, தன்னுதல்‌ - சீதை, கேள்‌ . உறவீனன்‌. களிர்‌ கடல்‌ -- 
குளிச்ச்சியையுடைய கடல்‌. ப க... 


190 அழியா அழகு 


- காட்டு வாழ்க்கையையுடைய பேதையாகிய குகனைக்‌ 
கண்டு, '*நீ என்‌ தம்பி'” என்று மனமார ஏ.ற்றுக்கொண்ட 
செய்தி இராமனுடைய கருணைக்கு அடையாளம்‌. இந்த 
அரிய பண்பைச சீதை அசோகவனத்தில்‌ தனியே இருக்கை 
மில்‌ நினைந்து உருகுகிறாள்‌. 


ஆழ நீர்க்கடல்‌ அம்பி கடாவிய 
ஏழை வேடனுக்‌ கெம்பிநின்‌ தம்பி 
_ தோழன்‌ மங்கை கொழுந்தி எனச்சொன்ன 
வாழி ஈண்பினை உன்னி மய்ங்குவாள்‌. * ப 
இருமங்கையாழ்வாருடைய - உள்ளம்‌ கொள்ளை 
கொண்ட  நலங்களுள்‌ . இந்தப்‌ பண்பும்‌ ஒன்று, 
அதலால்‌, ப ௬ ர ஜு இ ்‌. ப 
ஏழை ஏதலன்‌ கீழ்மகன்‌ என்னாது | 
"இரங்கி மற்றவர்க்‌ கின்னருள்‌ சுரந்து, | 
மாழை மான்மட நோக்கிஉன்‌ தோழி; க்‌ 
உம்பி எம்பிஎன்‌ றொழிந்திலை; உகந்து, 
* தோழன்‌ நீஎனக்‌ கிங்கொழி என்ற 
சொற்கள்‌ வந்தடி யேன்மனத்‌ திருக்திட 
ஆழி வண்ணரின்‌ அடியிணை அடைந்தேன்‌; ப 
அணிபொ. ழில்திரு . அரர்சந்தம்‌ மானே"" ஏ. 
அன்று பாடி ஈடுபடுவிருர்‌... 


முன்பு காங்கள்‌ கான்கு பேர்‌. சகோதரர்கள்‌: இப்‌ 
போது உன்னோடு ஐந்து பேர்‌ ஆஒூவிட்டோம்‌'" என்று 
விளக்கமாகவே ன சச்‌ டக்‌ வரிசையில்‌ 
வைத்துப்‌ பேசுகிறான்‌... ப ப 
ண தடு கட்சிப்‌. படலம்‌, 3, அம்பி. ஓடம்‌, கடனில்‌ ௪ 
தன்னிய, எம்பி. எண்‌ தம்பி, கொழுத்தி - அண்ணன்‌ மனைவி, கூர்‌ ன 
3. பெசிய திருமொழி, 5. 8: 3 ர . 


ஒரே நினைப்பு .: 197 


“* முன்புளெம்‌ ஒருகால்வேம்‌; 
முடிவுள தெனஉன்னா 
அன்புள; இனிகாம்ஜர்‌ 
ஐவர்கள்‌ உளரானோம்‌,'' * 


இதனைக்‌ குகனும்‌ நினைத்து இன்புறுிறுள்‌. 


*: தோழமை என்றவர்‌ சொல்லிய சொல்‌ஒரு 
சொல்‌அன்றோ?''* * ட 0 


என்று மிடுக்குடன்‌ பேசுகிறான்‌ அவன்‌ , 


இது காயகனாகிய இராமன்‌ பண்பு, அவன்‌ குகனைத்‌ 
தன்‌ தம்பியாக ஏற்றுக்கொண்ட செய்தியை லட்சுமணனும்‌ 
எதையுமே அ.நிவார்கள்‌.. 


இராமன்‌ பிட்ண்டிப்கு பரதன்‌ வருகிறான்‌. அவன்‌ 
இராமனை மீட்டும்‌ அயோத்திக்கு அமைத்து வந்துவிட 
“வேணடும்‌ . என்ற உறுதியான எண்ணத்தோடு வரு 
கிறான்‌. இடையிலே கங்கை குறுக்‌வடுகி றிது, கங்கைக்‌ 
கரையில்‌ குகன்‌ இருக்கிறான்‌. சுமந்திரன்‌... அவனை 
.அறிந்தவனாகையால்‌ . பரதனுக்கு அவன்‌ : இயல்பைக்‌ 
கூறுகிறான்‌. அவன்‌ கங்கையின்‌ இரு. கரைக்கும்‌ 
.. சொந்தககாரன்‌; கணககிலலாத . ஓடங்களை வைச்‌ 
".. திருக்கிறான்‌; . உங்கள்‌. குலத்தின்‌ தனி நாயகனாகிய 
இராமனுக்கு உயிர்துதணைவன; உயர்ந்த தோளையுடைய 
அவன்‌); ஆண்‌ யானை போன்ற தோற்றத்தைப்‌ பெற்றவன்‌7 
வில்லும்‌ கையுமாக நிற்கும்‌ ஏவலாளர்கள்‌ ஒரு கடலைப்போல 
இருக்கிறார்கள்‌. குகன்‌ என்பது அவன்‌ பெயர்‌” என்று 
ீசால்லுகிறான்‌.. ப 


வெட 


4... கங்கைப்‌ படலம்‌, 60. 


4. குகப்‌ படலம்‌, 5 


192 அழியா அழகு 


்‌ 1 கங்கைஇரு கரையுடையான்‌; 
கணக்கிறந்த நாவாயான்‌; 
உங்கள்குலத்‌ தனிநாதற்‌ 
குயிர்த்துணைவன்‌; உயர்தோளான்‌; 
வெங்கரியின்‌ ஏறனையான்‌; 
விற்பிடித்த வேலையினான்‌; 
கொங்கலரும்‌ நறுந்தண்டார்க்‌ 
குகன்‌என்னும்‌ குநியுடையான்‌.'” * 


சுமந்திரன்‌ மதியமைச்சனாதலின்‌ அப்‌ சிபாழுதைக்குக: 
குகனால்‌ ஆகும்‌ காரியம்‌ உண்டென்பதை உணர்த்துவத ற்‌ 
காச, எடுத்தவுடன்‌ அவன்‌ பெயரைக்‌ கூடச்‌ சொல்லாமல, 
கங்கையின்‌ இரு கரைக்கும்‌ சொந்தக்காரன்‌; கணக்கில்லா த. 
ஓடத்தை உடையவன்‌”' என்று சொல்லுகிறான்‌. அத்தனை 
பேரும்‌ கங்கையைத்‌ தாண்டவேண்டும்‌ அல்லவா? பரதனோ- 
எப்போது இராமனைக்‌ காண்போம்‌ என்று துடித்துக்‌. 
கொண்டிருக்கிறான்‌; அவன்‌ எண்ணமெல்லாம்‌ இராமனிடத்‌ 
இலே இருக்கறது. மண்ணிலை காந்தத்தைச்‌ செருகினால்‌: 
அது இரும்புப்‌ பொடியை மாத்திரம்‌ இழுக்கும்‌. அது 
போலக்‌ குகனுடைய இயல்புகளைச்‌ சுமந்தான்‌ சொன்ன 
போது, அவன்‌ கங்கைக்‌ கரைக்குரியவன, ஓடக்காரன்‌: 
என்பவற்றைப்‌ பரதன்‌ காது வாங்கிக்கொள்ளவில்லை.. 
“உங்கள்‌. குலத்‌ தனிகாதற்‌ குயிர்த்தணைவன்‌'' என்று! 
சொன்னதை மாத்திரம்‌ பற்றிக்கொண்டது. உடனே, 
*/அப்படியா? இராமனுக்கு உரிய துணைவனா? அப்படியானால்‌: ப 
அவன்‌ எனக்குத்‌ தமையனே; நானே போய்‌ அவனைப்‌; 
பார்ட்பேன்‌'' என்று சொல்லி எழுந்து விட்டான்‌. ப 

ம, குகப்‌, 25, தாவரய்‌- ஐடம்‌... வீற்பிடித் த. வேசயினான்‌ ன 


வில்லைப்பிடித்த ஏவலர்‌ கூட்டமசகிய . .சமுத்திரத்தையுடையவன்‌ 
அஇகாசங்கு- வாசனை, குறி- பெயர்‌... உதா. அ 


ஒரே நினைப்பு 193 


தன்முன்னே அவன்தன்மை 
தன்துணைவன்‌ முந்துரைத்த 
சொன்முன்னே உவக்கின்ற 
துரிசிலாத்‌ திருமனத்தான்‌, 
1 மன்முன்னே தழீஇக்கொண்ட 
மனக்கினிய துணைவனேல்‌ 
என்முன்னே; அவற்காண்பேன்‌ 
யானேசென்று'” எனஎழுந்தான்‌. * 
பரதன்‌ இராமனுடைய தம்பி; துரிசு . இல்லாத 
மனத்தை உடைமவன்‌, இராமன்‌, குகனைச்‌ தம்பி என்று 
சொன்னதைக்‌ கேளாதவன்‌. அவன்‌ குகணிடம்‌ இராமனுக்கு 
அன்பு உண்டு ன்ட்‌ உணர்ந்த அளவில்‌ ௮வண்‌ 
உணர்ச்சி விஞ்சு, அவன்‌ என்‌ தமைடன்தான்‌'' என்று 
சொல்கிறுன்‌. மூலநாயகன்‌ 3பசிய குரலோடு ஒத்த சுருதியில்‌ 
இவன்‌ குரலும்‌ அமைூறது. 
பின்பு இருவரும்‌ சந்தித்து அளவளாவுஇருர்கள்‌ 
பரதன்‌ தன்னுடன்‌ வந்த தாய்மார்களைக்‌ குகனுக்கு 
அறிமுகம்‌ செய்து வைக்கிறான்‌. முதலில்‌ கோசலையைக்‌ 
காட்டி ௮வள்‌ பெருமையைக்‌ கூறுஒருன்‌. 
அதைக்‌ கேட்டவுடன்‌ குகன்‌ அப்‌ பெருமாட்டியின்‌ 
இருவடிகளில்‌ நெடுஞ்சாண்குடையா க விழுந்து அழுகிறான்‌. 
அப்போது அவள்‌ பரதனை நோக்கி, **இவன்‌ யார்‌?'' என்று 
கேட்கப்‌ பரதன்‌ சொல்கிறான்‌: (இவன்‌ இராகவனுக்குதி 
துணைவன்‌; லட்சுமணனுக்கும்‌ சத்துருக்கனனுக்கும்‌ 
எனக்கும்‌ மூச்த தமைடன்‌; குகன்‌ என்பது இவன்‌ பேர்‌” 
என்று அறிமுகம்‌ செய்து வைக்கிறான்‌, 
ம்‌. குகப்படலம்‌, 87. அவன்‌ தன்மை-குகனுடைய இயல்புகளை, 
துணைவன்‌.சுமந்திரன்‌. துரிசு - குற்றம்‌. மன்‌ஃஅரசனாகிய இராமன்‌. 
பானக்கு இணிய:- திருவுள்ளத்துக்கு உவப்பான. ன்‌ தமைக்‌. 


தான்‌. 


வ---13 


194 அழியா அழகு 


என்றலுமே அடியின்மிசை நெடி துவீழ்நீ 
தழுவானை, **இவன்யார்‌?'”' என்று 
கன்றுபிரி காராவின்‌ துயருடைய ப 
கொடிவினவக்‌ கழற்கால்‌ மைந்தன்‌, 
"இன்றுணைவன்‌ இராகவனுக்கு; இலக்குவற்கும்‌ 
இளையவற்கும்‌ எனக்கும்‌ மூத்தான்‌; 
குன்றனைய திருநெடுந்தோட்‌ குகன்‌என்பான்‌. 
இந்நின்ற குரிசில்‌'' என்றான்‌. ' 
சுமக்இரனிடம்‌, என்‌ முன்னே'' என்று சொன்னதை 
ரீத்துச்‌ சொல்பவனைப்‌ போல இங்கே பேசுகிறான்‌. 
இராமனைப்‌ பெற்ற திருவயிறுடையாளிடமே, *'இவன்‌ 
இராமனுச்குத்‌ தம்பி!” என்றும்‌, '*மற்றச்‌ சகோதரர்களுக்கு 
அண்ணன்‌”' என்றும்‌ சொல்லி ௮௧ கருத்துக்கு அரண்‌ செய்‌ 
இருன்‌, 
இராமன்‌, குகனைத்‌ தம்பி என்றான்‌, ர்‌ கூறியதை 
அவன்‌ தம்பியர்‌ ஏற்றுக்கொண்டால்‌ அல்லவா ௮ச்‌சொள்‌ 
பொருளுடையதாகும்‌? இராமனுடன்‌ இருந்த லட்சுமணன்‌ 
அதனை ஏற்றுச்கொண்டான்‌ என்பதைச்‌ சொல்லவேண்டிய 
தில்லை, இங்கே பரதனும்‌ ஏற்றுக கொண்டான்‌; சத்துகுக்கன 
னுடைய பிரதறிதியாகவும்‌ இருந்து, **இளையவ ற்கும்‌ 
எனக்கும்‌ மூத்தான்‌'” என்று சொல்லிவிட்டான்‌. குகன்‌ 
பெற்ற உரிமையை இந்த வாசகங்கள்‌ பட்ட று தீதுகினறன.. 
இதோடு நின்றதா? 

. கோசலை தன்‌ காலில்‌ விழுந்த குகனைப்‌ பார்க்கிறாள்‌. 
“இவனையா இராமன்‌ தம்பி என்றான்‌? இந்த அசடன்‌ 
பரதனும்‌ அண்ணன்‌ என்கிறுானே!' என்று எண்‌ ணும்‌ தாய்‌ 
அல்ல அவள்‌, இராமன்‌ பிறந்த திருக்கோயில்‌ ஆகலின்‌ 


3, குகப்‌. 66. லல கோசலை. இளையவற்கும்‌ - சத்துருக்கன: 
னுக்கும்‌. 


- ஒரே நினைப்பு 199 


அங்கும்‌ ஓரே வகையான குரல்‌ எழுகிறது. குகனையும்‌ தன்‌ 
மகனாக அவள்‌ ஏற்றுக்கொண்டு, அங்கே நின்ற மூன்று 
சகோதரர்களையும்‌ ஆசீர்வாதம்‌ செய்கிறாள்‌, *நீங்கள்‌ 
இனித்‌ துயரங்கொண்டு வருந்தவேண்டாம்‌. அந்த வீரர்கள்‌ 
இருவரும்‌ காட்டை விட்டுக்‌ காட்டுக்குப்‌ போனதும்‌ ஈலல 
தாயிற்று, ௮ண்யானை போன்ற இந்தக்‌ குகனோடு நீங்கள்‌ 
ந்து பேரும்‌ நீங்காமல்‌ ஒன்றுபட்டு உலகத்தை ஆட்டு 
செய்யுங்கள்‌” என்இரறாள்‌. 


'* நைவீர லீர்மைந்தீர்‌, ண்ம்ணும்‌ 
நாடிறந்து காடு நோக்கி 
மிமய்வீரர்‌ பெயர்ந்ததுவும்‌ ௩லமாயிற்‌ 
மன்றே; விலங்கல்‌ திண்டோள்‌ 
'கைவீரக்‌ களிறனைய காளைஇவன 
"தன்னோடும்‌ கலந்து நீவிர்‌ 
ஐவீரும்‌ ஒருவீராய்‌ அகலிடத்தை 
நெடுங்காலம்‌ அளித்திர்‌'' என்றாள்‌. 3 
நாயகனாகிய இராமனுடைய குரலீன்‌ எதிரொலியையே 
:மீகாசலையினிடமும்‌ கேட்கிறோம்‌. பெற்ற தாயே ஒப்புக்‌ 
கொண்ட பிறகு குகன்‌ பெற்ற உரிமை பறிபோச இடம்‌ 
இல்லையல்லவா? இராமனும்‌ பரதனும்‌ கோசலையும்‌ ஓரே 
இனைப்பு நினைத்து ஒரே குரலில்‌ பேசுகிரூர்கள்‌. 


8 


மத்ஜோர்‌. எடுத்துக்‌ காட்டு, 

அநுமன்‌ இலங்கைக்குச்‌ சென்று தட்டம்‌ தேடு 
அருன்‌. ஓவ்வொரு வீட்டுக்குள்ளும்‌ சென்று சென்று தேடி. 

1. குகப்படலம்‌, 07. ஹைவீரலீர்‌ . நீங்கள்‌ வருந்தாதீர்கள்‌. வீலங்‌ 


அல்‌ . மலையைப்‌ போன்ற, கை - துதிக்கையுடைய. 'ஒருவீராய்‌ - நீங்க 
தவர்களாகி, அகவிடத்தை- உலகத்தை, அளித்திர்‌- பாதுகாப்பீர்‌ களாக, 


196 அழியா அழகு 


அலைகிறான்‌. இராவணனது மாளிகையிற்‌ புகுந்து பார்க 
இரான்‌, ஒரு பெரிய கடல்‌ கிடப்பதைப்‌ போலத்‌ துயில்‌ 
இன்றான்‌ இராவணன்‌, அந்தக்‌ காட்சியைப்‌ பன்னிரண்டு 
பாட்டுக்களால்‌ விரிவாகக்‌ கம்பன்‌ பாடுகிறான்‌, பாட்டுப்‌ 
பன்னிரண்டானாலும்‌ எல்லாம்‌ ஒன்றையே குறிப்பன 
என்பதற்கு அடையாளமாகப்‌ பதின்மூன்றாவது பாட்டில்‌ 
தான்‌ வாக்கியம்‌ முடிவு பெறுகிறது. அவ்வளவு பாட்டால்‌: 
பாடினால்தான்‌ ௮ந்த இராட்சசக்‌ காட்சியை உணர்ந்து 
கொள்ள முடியும்‌ போலும்‌! 


தன்‌ உருவத்தை அநுமன்‌ குறுக்க "கொண்டு, பேரு; 
ருவம்‌ படைத்த இராவணன்‌ முன்‌ சன்று அவனுடைய, 
பத்துச்‌ தலைகளையும்‌ இருபது தோள்களையும்‌ பார்ச்தான்‌. 
அவனுடைய கண்ணிலே பிரளயகாலசக்‌ தீ விண்டு 
எழுந்தது. **இர்தல்‌ கணத்தில்‌ இங்கேயே இவனை நசுக்கி: 
விடுறேன்‌” என்று பல்லைக்‌ கடித்து, இரண்டு கரங்களை: 
யம்‌ பிசைந்தகொண்டு எழுக்தான்‌, - அதற்குள்‌ சற்றே. 
யோசனை உண்டாயிற்று *சே! என்ன காரியம்‌ செய்யக்‌: 
துணிந்தோம்‌! நமக்கு இராமன்‌ இட்ட கட்டளை என்ன? 
இவனைக்‌ கொல்லும்படு. சொல்லவில்லையே! ஒரு காரியத்‌. 
துக்காக வந்து மற்றுன்‌.று செய்தல்‌ அறிவுச்கு அழகன்று, 
அவசரப்பட்டு இதைச்‌ செய்துவிட்டால்‌ பிறகு இது பீழை: 
என்று உணர்ந்து வருந்த நேரும்‌' என்று எண்ணினான்‌. 
காலத்தை எதிர்பார்த்துக்‌ கரையை மீறாத கடலைப்போல 
அவன்‌ அடங்கினான்‌. பிறகு மற்றொன்மை எண்ணினான்‌ ௨ 
“இன்று எனக்கு வந்த கோபம்‌ என்னோடு நிற்கட்டும்‌, 
இந்தப்‌ பைத்தியக்காரக்‌ கோபம்‌ என்னைப்‌ போன்‌ றவர்‌ 
யாருக்கும்‌ வரவேண்டாம்‌, “சதாபிராட்டியைச்‌ ௪ிை றயில்‌: 
வைத்த கொடிய இராவணனைக்‌ கொன்று போருக்கு ப 
முற்றுப்‌ புள்ளி வைத்துவிட்டது ஒரு குரங்கு!” ஏன்‌ று 
வார்த்தை எழுமானால்‌ பெருவீரனாயெ இராமனுடைய 


ஒரே நினைப்பு 197: 


(வெற்றி வில்லுக்குக்‌ குறைவாகாதோ?' என்று நினைத்த 
மீபாது அவன்‌ கூசிக்‌ குறுகினான்‌. 


*'இற்றைப்போர்ப்‌ பெருஞ்சீற்றம்‌ 
என்னோடு முடிந்திடுக; 
கற்றைப்பூங்‌ குழலாளைச்‌ 
சிறைவைத்த சுண்டகனை 
_ முற்றப்போர்‌ முடித்ததொரு 
குரங்கென்றால்‌, முனைவீரன்‌ 
கொற்றப்போர்ச்‌ சிலைத்தொழிற்குக்‌ 
குறைவுண்டாம்‌'' எனக்குறைந்தான்‌. * 
இராமனுடைய ஏவலாளனாக வந்தவன்‌ அநுமன்‌. 
- அவன்‌ தன்‌ நாயகன்‌ புகழைப்‌ பரப்ப வேண்டியவன்‌. 
அதற்கு மாறாக, “கையாலாகாத இராமன்‌ ஒரு குரங்கை 
விட்டுத்‌ தூங்கக்கொண் டிருந்த இராவணனைக்‌ கொன்று. 
விட்டான்‌! என்ற பழிச்சொல்‌ வருமே என்று அவன்‌ 
அஞ்சினான்‌. இராமனுடைய வில்‌ வீரத்துக்கு இழுக்கு 
. உண்டாடிவிடும்‌ என்ற எண்ணம்‌ அப்போது அவனுக்கு 
உண்டாயிற்று, 
இந்த நினைப்பு வேறு இடங்களிலும்‌ எழுவதைக்‌ 
கம்பன்‌ அழகாகக்‌ காட்டுகிறான்‌. 

. அநுமன்‌ சதையைக்‌ கண்டு, தான்‌ இராகவன்‌ தூதன்‌ 
சான்று சொல்லி, வந்த காரியத்தைக்‌ கூறினான்‌: 
அவளுடைய துயரத்தைக்‌ கண்டு, “இப்பெருமாட்டியை 
காம்‌ கொண்டு ௮அகல்வதே கடமை' என்று எண்ணினான்‌, 

அடியேன்‌ சொல்வதைக்‌ கேட்டுக்‌ கோபம்‌ கொள்‌ 
ஊாதே. உன்னை எடுத்துச்‌ சென்று இராமனிடம்‌ காட்டி 
7, ஊர்தேடு. 2234, குழலாள்‌.தை, கண்டகனைஃ-கொடியவகணை. 


ஞமுூனைவீரன்‌ - போர்க்களத்தில்‌ வீரங்காட்டுபவன்‌, ப்‌ ச்‌ 
வில்லின்‌ செயலுக்கு. குறைந்தான்‌ - தாணினான்‌, 


108 அழியா அழகு 


அவன்‌ அடியைப்‌ பணிவேன்‌, அதற்கு ஏற்ற காலம்‌ இது... 
என்‌ தோளில்‌ ஏறிக்கொண்டால்‌ எத்தகைய ஊறுபாடும்‌ 
இல்லாமல்‌ இராமனிடம்‌ சேர்த்துவிடுவேன்‌'' என்ற 
சதையைப்‌ பணிந்து விண்ணட்பித்துக்‌ கொண்டான்‌. 


அதைக்‌ கேட்ட சீதை அதற்கு இணங்கவில்லை, 
“அப்பா, உன்‌ ஆற்றலுக்கு ஏற்றபடியே நீ பேசுகிறாய்‌. நீ 
சொன்னபடியே செய்து விடுவாம்‌. ௮தில்‌ ஐயம்‌ இல்லை, 
அனால்‌ என்னுடைய பெண்புத்திக்கு ௮து நியாயமன்று 
என்று தோன்றுகிறது'' என்று சொல்லிப்‌ பல காரணங்களை 
எடுத்துரைக்தாள்‌. | 

- *நீ எந்த வஞ்சனையான எண்ணமும்‌ உடையவன்‌ 
அல்ல. என்னை மாற்றான்‌ எடுத்துச்‌ சென்று சிறைவைக்க, 
அவனைத்‌ தண்டித்து என்னை மீட்டுச்‌ செல்வது இராமனு: - 
டைய கடமை, அதனை அவன்‌ செய்யாவிட்டால்‌ 
அவனுடைய விலலுக்கு இழுக்கு உணட ரடப்ட என்பது 
ஒரு காரணம்‌, 

“" அன்றி யும்பிறி துள்ளதொன்‌ ருரியன்‌ 
வென்றி வெஞ்சிலை மாசுணும்‌, '* * 


- இராமனுடைய வில்லுக்கு மாசு உண்டாகும்‌ என்று 
 மூனபு அநுமன்‌ நினைத்ததையே இங்கே சீதை கூறுகிருள்‌. 
பின்னும்‌ அவள்‌, **நான்‌ நினைத்திருந்தால்‌ இந்த இலங்கை 
மாத்திரமா, உலகங்கள்‌ யாவ றறையும்‌ என்‌ சொல்லினால்‌: 
சட்டு விடுவேன்‌. அப்படிச்‌ செய்தால்‌, இராமனுடைய: 
வில்லின்‌ ஆற்றலுக்கு மாசு உண்டாகும்‌ என்ற நினைவால்‌... 
௮நத எண்ணத்தை, தகாத பொருள்‌ கையில்‌ இடைத்தால்‌ 
உடனே வீசி எ.றிவதுபோலப்‌ போக்கி விட்டேன்‌” 
என்கிறாள்‌. 


1, சூடாமணிப்‌, 17. 


ஒரே நினைப்பு 199 


1 அல்லல்‌ மாக்கள்‌ இலங்கைய தாகுமோ? 
எல்லை நீத்த உலகங்கள்‌ யாவும்‌என்‌ 
சொல்லி னால்சுடு வேன்‌; அது தூயவன்‌ 
வில்லின்‌ ஆற்றற்கு மாசென்று வீசினேன்‌.'' * 
“இராமன்‌ தன்‌ மனைவியைத்‌ தான்‌ மீட்டுக்‌ 
சகாள்ள வகையின்‌ மி, ௮ ந்தப்‌ பெண்ணே 
தன்னைச்‌ சை வைத்தவனைக்‌ கொன்றாள்‌ என்று 
உலகம்‌ கூறுமே' என அஞ்‌ூஞள்‌ பிராட்டி. அநுமன்‌. 
இராவணனைக்‌ கொல்ல எண்ணியபோது, அது தனக்குப்‌ 
புகமாகும்‌ என்று நினைக்காமல்‌ இராமனுடைய வில்லுக்கு 
மாசாய்‌ முடியும்‌ என்று நினைக்கிற நினைப்பும்‌, இங்கே 
- சீதை நினைப்பதும்‌ ஒரே சுருதியில்‌ அமைகின்றன. 
இந்தக்‌ குரலை இராமனிடமே கேட்கும்படி. ஒரு சந்தர்ப்‌ 
பத்தை உண்டாக்குகிறான்‌ கம்பன்‌. 
இராவணனுக்கு நல்லுரை: கூறியும்‌ அவன்‌ 
கேளாமையால்‌ விபீடணன்‌ அவனை விட்டு இராமனிடம்‌ 
சரண்‌ புகுந்தான்‌. அவன்‌ தன்‌ மாற்றானுக்குத்‌ தம்பி 
யாயிற்றே என்று கருதாமல்‌, அடைக்கலமென்று வந்தவனை 
அஞ்சலென்று காத்தல்‌ அறமென்று எண்ணி ஏற்றுக்‌ 
கொண்டான்‌ இராமன்‌. 
பிறகு . : இராவணனுடைய  படைப்பலத்தையும்‌ 
இலங்கை நகரின்‌ அமைப்பையும்‌ பற்றி இராமன்‌ 
விபீடணனை வினவினான்‌. . ௮வன்‌ அவற்றை விரிவாகச்‌. 
சொன்னான்‌, அதோடு ௮நுமன்‌ இலங்கைக்கு வந்தபோது 
போர்‌ செய்து அட்சகுமாரன்‌, பஞ்ச சேனாதிபதிகள்‌ 
மு.தவியவர்களை வதைத்ததையும்‌ இலங்கையை எரியூட்டிய 
தையும்‌ சொல்லி வியந்து பாராட்டினான்‌. அநுமன்‌, தான்‌. 
1. ரசூடாமணிப்‌, 19, அல்லல்‌ இலங்கையது ஆகுமோ? தால்‌ 
இரசமன்‌ , வீசினேன்‌ -தழுவவீட்டேன்‌ ப 


200 அழியா அழகு 


புரிந்த வீரச்‌ செயல்களை இராமனிடம்‌ இதுகாறும்‌ சொல்ல 
வில்லை, அவற்றை இப்போது விபீடணன்‌ சொன்னபோது 
இராமனுக்கு வியப்பும்‌ அநுமனிடம்‌ பெருமஇப்பும்‌ 
உண்டாயின, அவனுடைய தோள்கள்‌ பூரித்தன. தனக்குத்‌ 
தூதனாகச்‌ சென்ற அநுமனைப்‌ பார்க்கிறான்‌. 


இராவணனுடைய சேனைகளில்‌ பாதிக்குமேல்‌ நீ 
கொன்றுவிட்டாய்‌, ஊர்‌ முழுவதும்‌ எரி ஊட்டி விட்டாய்‌. 
இனி அங்கே என்ன இருக்கிறது? ரீ செய்த காரியத்தை 
அடியாகக்‌ கொண்டு புகழடைய நாங்கள்‌ வந்திருக்கிறோம்‌. 
நீ நினைத்திரு்கால்‌ அப்போதே சதையை மீட்டுக்கொண்டு 
வந்திருப்பாய்‌, என்‌ வில்லின்‌ தொழிலைக்‌ காட்டவோ, 
வீரனாகிய நீ அப்படிச்‌ செய்யவில்லை!'' - என்று மனமுருபப்‌ 
பேசுகிறான்‌, ப 


** கூட்டி ஞர்படை பாகத்தின்‌ 
மேற்படக்‌ கொன்றாய்‌; 
ஊட்டி னாய்‌எரி ஊர்முற்றும்‌; 
இனிஅங்கொன்்‌ றுண்டோ? 
கேட்ட ஆற்றினால்‌, கிளிமொழிச்‌ 
சீதையைக்‌ கிடைத்தம்‌ 
மீட்டி லாததென்‌ விற்றொழில்‌ 
காட்டக்கொல்‌ வீர!'' 1. 
“என்‌ வில்லுக்கும்‌ மதப்பு இருக்கட்டும்‌ என்று மீ 
விட்டு வைத்தாயோ?'' என்று கேட்‌ ட்டால்‌ இருக்கி றது 
- இராமனுடைய பேச்சு; 


அநுமன்‌ பினைத்த நினைப்பிலும்‌ எதையீன்‌ கிளைப்‌ 
பிலும்‌ இராமனுடைய கினைப்பிலும்‌ ஒருமைப்பாடு இருப்‌ 
பதை இதப்‌ பாடல்கள்‌ காட்டுக றன. 


3, இலங்கை கேள்விப்‌ படலம்‌, 77. கூட்டினார்‌ - ர ்கல்‌ 
களுடைய, பாகம்‌-பாதி, சடைத்தும்‌-கண்டுபிடித்தும்‌.. 


ஒரே நினைப்பு 201 


முதல்‌ உதாரணம்‌ இராமன்‌ கூறிய ஒன்மை அவனைச்‌ 
சார்ந்தவர்களும்‌ கூறி ஒரே கினைப்பாக நிற்கிறார்கள்‌ 
என்பதைக்‌ காட்டும்‌, இரண்டாவதோ மற்றவர்கள்‌ 
கினைக்கும்‌ நினைப்பை இராமனும்‌ நினைக்கிறான்‌ என்பதைக்‌ 
காட்டுகிறது. மூல மூர்த்‌ தியும்‌ பரிவார தேவதைகளும்‌ 
ரே குரலில்‌ பேசுகின்‌ னை ஓரே நினைப்பை வெளிப்‌ 
வடுத்துகறார்கள்‌. ப 


காந்த மாமணி 


அநுமன்‌ சீதாபிராட்டியைத்‌ தேடி இலங்கை முழு: 
வதும்‌ திரிந்து பார்க்கிறான்‌; புகைபுகா வாயிலிலும்‌ புகுந்து: 
ஆராய்கிருன்‌, பிராட்டியை எங்கும்‌ காணாமல்‌ ஏங்குகிறான்‌... 
கடைசியில்‌ ௮அசோசவனத்துக்கு வருகிறுன்‌. 


அரக்கியர்‌ பலரினிடையில்‌ சதை சோகமே வடிவாக- 
இருக்கிறாள்‌. இராமன்‌ வருவான்‌, வருவான்‌ என்ற: 
நம்பிக்கையோடு ஓவ்வொரு கணமும்‌ அவனை எதிர்பார்த்துக்‌. 
கொண்டு உயிரை வைத்திருக்கிறாள்‌. பல இடங்களிலும்‌ 
அவளைத்‌ தேடிக்‌ காணாமல்‌ சோர்ந்த உள்ளத்தோடு அசோக: 
வனத்துக்கு வந்த அநுமன்‌ அவளைக்‌ காண்கிறான்‌. அம்‌. 
பீராட்டியை முன்பு கண்டறியாவிட்டாலும்‌, அவளுடைய: 
நிலையினாலும்‌ இருமேனியினாலும்‌ கருத்துக்கு வாயிலாகிய 
கண்களாலும்‌ அவளே சீதையென்று தெளிந்து கொள்‌ 
இரறுன்‌. பிறகு இராமன்‌ திருசாமத்தைச்‌ சொல்லிக்கொண்டு 
அவளை அணுகுகிறுன்‌. . அவள்‌ முதலில்‌ ஐயுற்றுலும்‌. 
பின்பு மனம்‌ தேறுகிறாள்‌. அநுமன்‌; தான்‌ இராசுவன்‌ 
தூகனாக வந்த செய்தியைக்‌ கூறி இராமனுடைய நிலையை: 
யும்‌ கூறுகிறான்‌. இராமனுடைய ஏழிலையும்‌ அவன்‌ கூறிய: 
அடையாளங்களையும்‌ எடுத்துச்‌ சொல்லி ௮ப்‌ பெருமா 
டைய அகணையாழியைக்‌ காட்டுகிறான்‌. அதுகண்டு- 
உவகை மீதூர்ந்த பிராட்டி, அவனோடு பல செய்திகளைச்‌: 
சொல்லித்‌ தன்‌ சூடாமணியை அவன்பால்‌ அளிக்கிறாள்‌. 


அப்பால்‌ அநுமன்‌ அரக்கரோடு போர்‌ செய்து: 
இலங்கையை எரித்துவிட்டு இராமனிடம்‌ சென்று தாண்‌ 


.. காந்த மாமணி 2035 


சதையைக்‌ கண்ட செய்தியைத்‌ துட்டு இது 
சுந்தர காண்டத்தில்‌ உள்ள வரலாறு, 


கடல்‌ தாவு படலம்‌ முதல்‌ திருவடி தொழுத படலம்‌ 
வரையில்‌ கவிஞன்‌ அ.நுமனோடு உலவுகிறான்‌. நாமும்‌ அநும: 
னோடு சென்று இலங்கையைப்‌ பார்க்கிறோம்‌; இராவணனைப்‌: 
பார்க்கிறோம்‌; சீதையைப்‌ பார்க்கிறும்‌, 

“சீதையை இன்னும்‌ காணவில்லையே! அவள்‌: 
உயிருடன்‌ இருக்கிறாளோ!” என்று ஏங்கிய நிலையிலிருந்த 
அநுமன்‌ சீதையைக்‌ காணுவது கதையில்‌ ஒரு மூக்க 
மான இடம்‌, அநுமன்‌ சதையைக்‌ கண்ட செய்திக்குத்‌ 
தலைமை கொடுக்க எண்ணியே கம்பன்‌ அப்படலத்‌: 
துக்கு, “காட்டிப்‌ படலம்‌' என்ற பெயரை அமைத்திருக்‌. 
கிறான்‌. அநுமன்‌ காண்பதற்கு முன்‌, சதை திரிசடை. 
யோடு பேசுவது, பல பலவற்றை எண்ணிக்‌ கவல்வது, 
அவளுடைய உடல்‌, உள்ளம்‌, உணர்ச்சி அகியவற்றின்‌ 
நிலை முதலியவை வருகின்றன கண்டபின்‌ அநுமனுக்கு.. 
உண்டாயெ உவகையையும்‌ கவிஞன்‌ சொல்கிறான்‌. இந்த. 
இருவகைப்‌ பகுதிகளுக்கும்‌ இடையிலே அநுமன்‌ சதையைக்‌: 
கண்ட செய்தீயாகிய காட்சியை ஒரு பாடலில்‌ கம்பன்‌! 
மன்ககிட்டு அரு அது பின வருமாறு: 


விரிமழைக்‌ குலம்கிழித்து 
ஒளிரும்‌ மின்‌எனக்‌ 
கருநிறத்து அரக்கியர்‌ - 
குழுவிற்‌ கண்டனன்‌ : 
உருஙிறத்து ஒருதனிக்‌ 
கொண்டல்‌ ஊழியான்‌ 
இருகிறத்து உற்றவெற்‌ 
கியைந்த காந்தத்தை. ' 





ம, காட்சிப்‌, 608, 


204 - அழியா அழகு 


அரக்கியர்‌ குழுவுக்கு நடுவே சதை இருப்பதைக்‌ 
கண்டான்‌ அநுமன்‌. அரக்கியர்‌ கரிய பெரிய உடம்பை 
உடையவர்கள்‌. சீதையோ இயற்கையாகவே மெல்லிய 
உருவத்தை உடையவள்‌. இப்போது மிகவும்‌ மெலிக்‌ திருக்‌ 
இறுள, 


மென்ம ருஙகுல்போல்‌ 
வேறுள அங்கமும்‌ மெலிந்தாள்‌ . * 


என்று கம்பன்‌ பாடுகிறான்‌. உடம்பு மெலிந்திருந்சா.லும்‌ 
அதில்‌ உள்ள தேசு பங்கவில்லை. ஊன்‌ உருகனொாலும்‌ 
உள்ளொளி பெருகியிருக்கிறது. அது புறம்‌ பொசிகற த, 
கூட்டமாக அரக்கியர்‌ இருக்க, அவர்களுடைய பெரிய 
உடம்புகளுக்கி௮டையே அந்த மெல்லிய. சதையின்‌ உருவம்‌ 
சிமிமதாக இருந்தாலும்‌ பளிச்சென்று விட்டு விளங்கு 
அறது. விரிந்து படர்ந்த மேகக்‌ கூட்டத்துக்கு நடுவே. 
பளிச்சென்று ஒரு மின்னலிழை ஓடினால்‌ எப்படித்‌ தெளி 
வாகத்‌. தெரியும்‌/ அட்படித்‌ தெரிகிறது கையின்‌ வடிவம்‌. 
கரிய நிறம்‌ பெற்ற அரக்கியர்‌. குழுவில்‌, விரிந்த மேகக்‌ 
குலத்தைக்‌ விழிச்‌ அக்கொண்டு விளங்கும்‌ மின்னற்‌ கொடி. 
“யைப்‌ போலச்‌ ௪தை இருப்பதைச்‌ கண்டானாம்‌, இதையே 
இதப்‌ பாட்டின்‌. முதல்‌ இரண்டடிகள்‌ சொல்கின்றன 
விரிமழைக்‌ குலம்கிழித்து 
ஒளிரும்‌ மின்எனக்‌ 
சுருநிறத்து அரக்கியர்‌ 
குழுவிற்‌ கண்டனன்‌. 

யாரைக்‌ கண்டான்‌? இதற்குரிய விடையைப்‌ பின்‌ 
.இரணடடிகளில்‌ காண்கிரோம்‌. இராமபிரானுடைய தேவி 
பரகிய சீதையைக்‌ கண்டான்‌ என்று சொல்ல. வருகிறான்‌ 


கவல கஷலுவவகைட ப 


3. காட்சப்‌, 67; | . 





காந்த மாமணி 205: 


கம்பன்‌, சதை என்று பெயர்‌ சொல்லவில்லை; இராமனைச்‌ 
சொல்லி அவனுக்கு ஏற்ற தேவி என்று சொல்றுன்‌.. 
இராமனைச்‌ சொல்லுகையில்‌, உரு நிறத்து ஒரு தனிச்‌: 
கொண்டல்‌ என்றும்‌, ஊழியான்‌ என்றும்‌ இரண்டு இறப்‌: 
புக்களால்‌ சுட்டுகிறான்‌. இருமேனியின்‌ கிறத்‌ தினால்‌ ஓப்பற்ற- 
சிறப்பான மேகம்‌ போல விளங்குகறவன்‌, நீடூழி காலம்‌ 
வாழ்பவன்‌ என்பது அந்த இரண்டுக்கும்‌ பொருள்‌, அந்தப்‌- 
பெருமானுச்கும்‌ சீதைக்கும்‌ உள்ள தொடர்பு பின்பு! 
வருகிறது, ப 


உருநிறத்‌ தொருதனிக்‌ 
கொண்டல்‌, ஊழியான்‌ 
இருகிறத்து உற்றவெற்‌ 
கியைந்த காந்தத்தை, 
இராமனுடைய விசாலமான மார்பி3ல பொருந்திய: 
ஒளிக்குப்‌ பொருத்தமான கார்தமணியை” என்று பொருள்‌ 
கொள்ள வேண்டும்‌. இராமனுடைய தஇிருமேண்‌ ஒளியைக்‌. : 
கண்டு தன்‌ கண்களால்‌ மொண்டு உண்ட அநுமன்‌, 
அவனுடைய திருமார்பின்‌ ஒளிக்கு ஏற்ற ஒளியும்‌ சிறட்பு- 
மூடைய காந்தமணியாக இருக்கும்‌ சதையைக்‌ கண்டான்‌. 


"இரு நிறத்து உற்ற எற்கு இயைந்த காந்தத்தை'” 
என்று பிரித்துப்‌ பொருள்‌ கொள்ளும்போது இவவாறு. 
கொள்வது ஒரு முறை ஆனால்‌ சதையைக காந்தம்‌ என்று: 
உருவகம்‌ செய்வதற்குச்‌ சிறப்பான பயன்‌ ஒன்றும்‌ இல்‌&., 
மார்பின்‌ மணி என்று சொல்லலாம்‌. காந்தமணி என்று... 
சொல்வதற்கு ஏற்றபடி அங்கே இரும்பாக எதையேனும்‌ 
உருவகம்‌ செய்திருந்தால்‌ பொருத்தமாக இருக்கும்‌, அப்படி... 
ஒன்றும்‌ அங்கே இல்லை. . இராமனுக்கு ஏற்றவள்‌ சதை. 
என்பதையே இராமனது திருமார்புக்கு ஏற்ற மணி” 


206 - அழியா அழகு 


விடலாம்‌. ஆனால்‌ காந்தம்‌ என்று சொன்னதில்‌ ஏதோ 
ஒரு குறிப்பு இருக்கக்கூடும்‌ என்ற நினைவு இடையிடையே 
தோன்றுவதை மாற்ற முடியாது. 


அங்கே இரும்பைப்‌ புகுத்துவதற்கு வழி உண்டா? 
'இருந்தால்‌ காந்தம்‌: பொருந்திவிடும்‌, இந்த எண்ணத்‌ 
தோடு கடைசி அடிக்கு வேறு வகையில்‌ பொருள்‌ சொல்‌ 
வதும்‌ உண்டு. 'இரு நிறத்து உற்ற எற்கு இயைந்த 
காந்தத்தை - விசாலமான திருமார்பிலே பொருந்திய, அடி. 
-யேனுக்கு இசைந்த கார்ததிதை” என்று பொருள்‌ கூறுவர்‌ 
சிலர்‌. இங்கே எற்கு என்னும்‌ சொல்லுக்கு எனக்கு என்று 
பொருள்‌ மிகாள்ளவேண்டும்‌. இரு நிறத்து உற்ற காந்தம்‌, 
எற்கு இயைந்த காந்தம்‌ என்று இரண்டு பகுதியாகப்‌ 
' பொருள்‌ கொள்ளுகையில்‌, இராம.3ரானுடைய திருமார்பில்‌ 
உற்ற திருமகளாகிய சதையை, அடியேனுடைய உள்ள 
. மாகிய இரும்பை இழுக்கும்‌ காந்தம்‌ போன்ற . பிராட்‌ 
படியை என்று. வேண்டிய சொற்களைப்‌ பெய்து கொள்ள 
- வேண்டும்‌. த. க. _ ப 
.... இந்தப்‌ பாட்டு அநுமன்‌ கூற்றன்று; சவிஞன்‌ 
கூற்று, ஆகவே கவிஞன்‌ தன்‌ உள்ளத்தை இழுக்கும்‌ 
காந்தமாகச்‌ சிதையை இங்கே சொல்கிறான்‌ என்று கொள்ள . 
“வேண்டும்‌. கம்பன்‌ இந்த இடத்தில்‌ தனக்குப்‌ பிராட்டி 
யினிடம்‌ இருக்கும்‌ பக்தியைக்‌ காட்டவேண்டி௰ அவடியம்‌ 
என்ன? வேறு எவ்வளவோ இடங்கள்‌ இருக்க, அவற்றை 
-விட்டு இக்த அவசரத்தில்‌ சொல்வதற்கு நியாயம்‌ எழும்‌ 
இருப்பதாகத்‌ தெரியவில்லை. காந்தம்‌ என்‌ று சிதையைச்‌ 
- சொல்லிவிட்டபடியால்‌, அதற்கு ஓர்‌ இரும்பைக்‌ கண்டு 
டிக்க வேண்டுமே என்ற எண்ணம்‌ தோன்ற, கம்பனுக்குப்‌ 
.பிராட்டியிடம்‌ உள்ள ஈடுபாட்டை இங்கே தணிக்க 
“வேண்டியிருக்கிறது. இப்படிப்‌ பொருள்‌ கொள்வதில்‌ 


காந்த மாமணி 207 


காந்தத்‌ துக்குப்‌ பொருத்தம்‌ வந்தாலும்‌, இயல்பாக உள்ள 
அற்‌ 9றாழுக்குப்‌ போன்ற போக்குக்குத்‌ தடை உண்டா 
.இறது, இதைவிட எல்‌ என்பதற்கு ஒளி என்று பொருள்‌ 
முிகொாள்வதே சிறந்ததாகத்‌ தோன்றுகிறது, ஆனால்‌ அங்கே 
காந்தம்‌ என்று சொன்னதற்கு ஒரு பயனும்‌ இல்லாமல்‌ 
மபோய்விடுகிற து. ட்‌ 


இரந்த இரண்டுவகைப்‌ பொருளிலும்‌ சங்கடம்‌ . இருப்‌ 
பதைத்‌ தெரிந்த சில பதிப்பாசிரியர்கள்‌ ஏட்டுச்‌ சுவடிகளில்‌ 
அண்ட வேறு பாடங்களை மேற்கொண்டு பதிப்பித்தனர்‌.. 
ஆழ்வார்‌ இருககரிப்‌ பஇப்பில்‌ உள்ள பாடம்‌. வருமாறு; 
குருநிறத்‌ தொருதனிக்‌ கொண்டல்‌ ஆமென 
அருமிறத்‌ தழகனுக்‌ கமைந்த காந்தையை, 
முன்‌ இரண்டடிகளில்‌ மாற்றம்‌ இல்லை. அவற்றில்‌ 
. இடர்ப்பாடு ஏதும்‌ இல்லை அல்லவா? கான்சாவது அடியில்‌ 
அரந்தமே மறைந்து காந்தை வந்து விட்டது. 
அணிமையில்‌ அடையாறு, டாக்டர்‌ ஐயரவர்கள்‌ 
நூல்‌ நிலையத்தில்‌ வெளியான சுந்தரகாண்டப்‌ பதிப்பில்‌ 
உள்ள பின்‌ இரண்டடிகளின்‌ பாடம்‌ வருமாறு: 
குருநிறத்‌ தொருதனிக்‌ கொண்ட லாமெனத்‌ - 
திருவுறப்‌ பொலியுமோர்‌ செல்வன்‌ தேவியை 
இங்கே அழி. முழுவதுமே வேறு. உருவம்‌ பெற்று 
விட்டது. ப ட * 
ஆனால்‌ இதுகாறும்‌ கமிழ்சாட்டில்‌ வழங்கிவரும்‌ ட 
வுக்களில்‌ எல்லாம்‌, ப 
- உருநிறத்‌ தொருதனிக்‌ கொண்டல்‌ ்றிணன்‌ 
இருஙிறத்‌ துற்றவெற்‌ கியைந்த காந்தத்தை 


208 .. அழியா அழகு 


என்ற பாடமே காணப்படுக றது. அதற்கு இருவகையில்‌: 
பொருள்‌ கொண்டும்‌ சிறப்புற அமையாமையினால் தான்‌” 
வேறு பாடங்களைச்‌ சில புலவர்கள்‌ ஏற்றுகீ9கொண்டு பதிப்‌: 
பித்திருக்கிறார்கள்‌ . 

2 


பெரும்பான்மையாக வழங்கும்‌ பாடத்தில்‌ தெளிவு: 
இல்லாமல்‌ இருக்கிறது. காந்தம்‌ என்ற சொல்‌ பொருத்த: 
மின்றி விழுந்தருப்பது போலத்‌ தோன்றுகிறது. கம்பன்‌ 
வேறு எங்கேனும்‌ காந்தத்தைச்‌ சொலலியிருககிறானா,. 
தேடிப்‌ பார்க்கலாம்‌ என்று தோன்றியது. "அநுமன்‌ 
இந்தக்‌ காந்தத்தைக்‌ கண்டதுபோல காமும்‌ வேறு காந்தத்‌: 
“தைக்‌ காண முடிந்தால்‌ எவவளவு சன்று இருக்கும்‌!' என்று 
மினைத்துப்‌ பார்த்தேன்‌. 

ஒரு காள்‌ நான்‌ தேடிய கார்தம்‌ அகப்பட்டு விட்டது. 
மயக்கம்‌ தந்த காந்தம்‌ சுந்தரகாண்டத்தில்‌ காட்டுப்‌ படலத்‌ 
தில்‌ இருக்கிறது. மயக்கத்தைத்‌ தெளிவித்த காந்தம்‌. 
யுத்‌ தீகாண்டத்‌ தில்‌ மீட்சிப்‌ படலத்தில்‌ இருக்கிறது. 
அதைப்‌ பார்க்கலாம்‌. ப ்‌ ப 

இராமன்‌ ர்க கக ... சங்காரம்‌. பண்ணி! 
யாயிற்று, சீதையைச்‌ இயில்‌ முழுகச்‌ -சொல்ூறான்‌. 
யாவரும்‌ கவலையோடிருக்கும்‌ போது சதை . இயில்‌ குளிக்‌: 
கிறாள்‌. அவள்‌ கற்புத்‌ தீ எரியையும்‌ சுடுகிறது. தீக்கடவுள்‌ 
அப்பெருமாட்டியை ஏதி வந்து இராமனுக்கு மூன்‌;இட்டு: 
அவளது பெருமையைப்‌ பாராட்டி, உரைக்கிறான்‌. பிறகு. 
சான்முகன்‌ இராமனைத்‌ துதித்தச்‌ சதையை ஏற்றும்‌. 
கொள்ளவேண்டும்‌ என்கிறான்‌. ப 

பின்பு ஏ.றமர்‌ கடவுளாகிய சிவபீரானும்‌ சதையைத்‌. : 
தறவாமல்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று கூறுகிருன்‌... 


காந்த மாமணி 209 


தன்‌ மகனுடைய பிரிவினால்‌ உயிரை நீத்துத்‌ துறக்கத்தில்‌ 
இருந்த தசரதனிடம்‌ அப்பெருமான்‌, *கீ போய்‌ இராம 
னுக்குச்‌ சொல: என்று சொல்ல, அரசருகீகரசனாகிய அவன்‌ 
தன்‌ காதல்‌ மைந்தனைக்‌ காணும்பொருட்டு வருகிறான்‌, 
அவனைக்‌ கண்டவுடனே இராமன்‌ அவன்‌ மலர்த்தாள்மிசை 
வீழ்இுறுன்‌. அப்படி. விழுந்த மைந்தனை எடுத்துத்‌ தன்‌ 
மார்பில்‌ இறுகத்‌ தழுவித்‌ தன்‌ கண்ணீரால்‌ ஆட்டி. எல்லை 
யற்ற களிப்புண்டாகத்‌ துன்பங்கள்‌ யாவும்‌ போகச்‌ சில 
சொற்கள்‌ புகல்‌கஇறான்‌. 


இங்கே கம்பன்‌ தசரதன்‌ கூற்றாக மூன்று பாடல்‌ 
களை அமைத்திருக்கிறான்‌. அவற்றின்‌ முதற்பாடலேஈ 
தெளிவு தந்த காந்தத்தை உடைய பாடல்‌. தசரதன்‌ 
சொல்‌இறுன்‌: “அப்பா, அன்றைக்குக்‌ கைகேயி என்னிடம்‌ 
வலிந்து பெற்றுக்கொண்ட வரம்‌ என்ற கூர்மையான வேலி 
என்‌ இதயத்திலே பாய்ந்தது, அது என்னைக்‌ கொன்ற. 
பிறகும்‌ என்னிடமிருந்து நீங்காமல்‌ வேதனையைக்‌ கொடுத்‌ 
துக்‌ கொண்டிருந்தது. இப்போது அது அகன்றது. எதனால்‌ 
தெரியுமா? உன்னுடைய மேன்மையான ௮ணிக அணிக்கு 
ஈறுமணம்‌ கமழும்‌ மார்பை நரன்‌ அணைந்தேன்‌ அல்லவா? 
அந்த மார்பு என்னும்‌ காந்த மாமணி என்‌ மார்பில்‌ ஆழ்ச்‌ 
இருந்த வேலை வாங்கி விட்டது. அதனால்‌ இப்போது அது 
போன இடம்‌. பதம ல க்‌ ன்‌ உவகை ல. 
உரைக்கிறான்‌, ட ் 


அன்று கேகயன்‌ மகள்கொண்ட 
வரம்‌என்னும்‌ அயில்வேல்‌ 
இன்று காறும்‌என்‌ இதயத்தி 
“விடைரின்றது; என்னைக்‌ -' 
வ,14 ப ன ரத 


210 அழியா அழகு 


கொன்றும்‌ நீங்கலது; இப்பொழுது 
அகன்றது, உன்‌ குலப்பூண்‌ 

மன்றல்‌ ஆகுமாம்‌ காந்தமா 
மணிஇன்று வாங்க, ' * 


நெடுகாட்களாகத்‌ தரசதன்‌ மார்பிலே ஒரு வேல்‌ 
புதைந்‌திருக் சதாம்‌; அதை இட்போது ஒரு காந்த மாமணி 
வாங்கவவீட்டகாம்‌, கைகேயியின்‌ வரத்தை வேலாகவும்‌ 
இராகவன்‌ மார்பைக காநீதமணியாகவும்‌ உருவகம்‌ செய்‌ 
திருக்கிறான்‌ கம்பன்‌. 


பழங்காலத்தில்‌ போர்க்களத்தில்‌ புண்பட்ட வீரர்‌ 
களுக்குப்‌ போர்‌ நின்றவுடன்‌ மருத்துவம்‌ செய்வார்களாம்‌. 
அவர்கள்‌ உடம்பில்‌ வேலின்‌ முனையோ, வேறு படைகளின்‌ 
துணுக்குகளோ புகுந்திருந்தால்‌ அவற்றை வெளியிலே 
எடுக்க ஒரு தந்திரம்‌ செய்வார்களாம்‌. இரும்பைக்‌ காந்தம்‌ 
இமுக்கும்‌ அல்லவா? காந்தமணியைப்‌ புண்ணுள்ள இடங்‌ 
களில்‌ வைத்தால்‌ உள்ளே ஒடிந்து புதைந்திருக்கும்‌ இரும்புப்‌ 
படைகளின்‌ பகுதிகளை அந்த மணி இழுத்துவிடுமாம்‌ -- 
இப்படி, யாரோ ஒருவர்‌ சொல்ல கான்‌ கேட்டிருக்கிறேன்‌: 
திசர தனுக்கும்‌ அதுபோல ஒருவகை மருத்துவம்‌ அல்லவா 
இங்கே நிகழ்கிறது? கம்பன்‌ அமைக்கும்‌ உருவகத்திலே 
அந்த மருத்துவ நுட்பம்‌ வெளியாகிறது, மார்பில்‌ புதைந்த 
வேலைக்‌ காந்த மாமணி வாங்கிவிட்டகாக உருவகம்‌ செய்‌ 
திருக்குன்‌. 

இந்தச்‌ செய்தியோடு மூன்னே மயக்கத்தைத்‌ தந்த 
பாட்டை ஒப்பு கோக்கினேன்‌. இங்கே, புதைந்த வேலைக்‌ 
காஈத மாமணி வாங்கிய செய்தி வருகிறது, காந்த மாமணி 
என்று சொன்னது மிகவும்‌ பொருத்தமாக அமைந்த 
ர தட்க த சான இட்ட வட எனக அடு வன்ட மல்‌ அரத 


காந்த மாமணி 211 


இடம்‌ இது, அங்கேயோ காந்தம்‌ இருக்கிறது, வேலும்‌ 
இருந்தால்‌ எவ்வளவு பொருத்தமாக இருக்கும்‌/ 
பாட்டைக்‌ கூர்ந்து பார்தீதேன்‌/ ஆ! இதோ வேல்‌ 
அகப்பட்டு விட்டது. ஆம்‌, அந்தப்‌ பாட்டுக்குள்‌ அது 
புதையுண்டு குறுக வடிவிழந்து நிற்கிறது. 
இருஙிறத்‌ துற்றவெற்‌ 
கியைந்த காந்தத்தை 
என்பதல்லவா இதுவரையில்‌ பார்த்த பாடம்‌? *உற்ற 
'வெற்கு' என்பதை, *உற்ற எற்கு” என்று பிரித்துத்‌ 
தடுமாறினோம்‌, உற்ற வெற்கு' என்று . பிரித்தால்‌ 
"பொருளில்லை என்பதனால்‌ எற்கு என்று பிரிக்கவேண்டி 
யிருந்தது. அதை வேற்கு என்று வைத்துப்‌ பாருங்கள்‌; 
பாட்டு எவ்வளவு பொருத்தமாகப்‌ பொருட்‌ சிறப்புடன்‌ 
அமைந்துவிடுகி ற து/ 
இருரிறத்து உற்றவேற்கு 
இயைந்த காந்தத்தை. 

“விரிந்த மார்பில்‌ பதிந்த வேலுச்குப்‌ பொருத்தமான 
காந்தத்தை என்று பொருள்கொள்ள3வண்டும்‌. பூக்கு 
இயைந்த உணவு என்பதுபோல இங்கே, வேலை வாங்கு 
வதற்கு இசைந்த காந்த மாமணியை என்பது பொருள்‌. 
எவ்வளவு பொருத்தமானது] 


சதையைப்‌ பிரிக்த பிரிவினால்‌ துன்புறுறான்‌ இராமன்‌, 
அந்தப்‌ பிரிவை அவன்‌ உள்ளம்‌ எண்ணி எண்ணி வாடு 
கிறது. பிரிவுத்‌ துன்பமாகிய வேல்‌ அவன்‌ மார்பிலை 
பாய்ந்து ப.திக்திருக்கி றது... அதை வாங்கக்‌ காந்த 
கமமாமணி வேண்டும்‌. அந்த மணி எங்கே இருக்கிறது 
என்று தேடினான்‌ அ.நுமன்‌, எங்கும்‌ காணவில்லை, கடை 
சியில்‌ அசோகவனத்தில்‌ அரக்கியர்‌ கூட்டத்திடையே 


712 அழியா அழகு 


ச்‌ 


கண்டனன்‌. உரு நிறத்து ஒரு தனிக்‌ கொண்டலும்‌ ஊழி 
யானுமாகிய இராமனுடைய இரு நிறத்தில்‌ உற்ற வேலை 
வாங்குவதற்கு இயைந்த காந்தமணியாகிய சீதையைக்‌ 
கண்டான்‌. ப 


“வேற்கு” என்ற பாடம்‌ ஏட்டுச்சுவடிகளில்‌ இருக்‌: 
இறதா?-இந்தக்‌ கேள்வி எழுவது மூறை, பழங்காலத்‌ இல்‌: 
எ, ஏ என்னும்‌ இரண்டுக்கும்‌ ஏட்டுச்சுவடிகளில்‌ வேறுபாடு 
தோன்றாது, வெல்‌, வேல்‌ என்ற இரண்டையும்‌ வெல்‌: 
என்றே எழுதியிருப்பார்கள்‌.  மீட்டுப்படலத்தில்‌ . வரும்‌ 
பாட்டிலுள்ள, **அயில்வேல்‌'' என்ற தொடரும்‌ எட்டுச்‌ 
சுவடியில்‌, **அயில்வெல்‌'' என்றுதரன்‌ இருக்கும்‌. படிக்‌ 
கிறவர்கள்‌ சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி. வெல்லா, வேலா 
என்பதை அறிந்து படிப்பார்கள்‌, இங்கே *அயில்வேல்‌'' 
என்று படித்தவர்கள்‌ காட்டுப்‌ படலத்‌ இல்‌ “வெ ரல 
கியைந்த' என்று படித்து எழுதிப்‌ பதிப்பித்து வீட்டார்கள்‌... 
ஆகையால்‌ இது பாடபேதமே யன்று; ஏடு படிக சவர்களால்‌: 
உண்டான பிழையே யாகும்‌. ட 


கம்பனுக்கு, மார்பில்‌ புதைந்த வேலைக்‌ காநதமணி' 
கொண்டு எடுக்கும்‌ வழக்கம்‌ ஈன்றாகத்‌ தெரிச்திருக்கற து. 
அதனை இரண்டு இடங்களில்‌ வைத்‌ திருக்கிறான்‌. காட்டும்‌ 
படலத்தில்‌ கவிஞன்‌ கூற்றிலும்‌, மீட்டுப்‌ படலத்தில்‌ 
தசரதன்‌ கூற்றிலும்‌ காந்தமாமணி சுடர்விடுகிறது. பிரிவுத்‌: 
துன்பமாகிய வேலை வாங்கும்‌ கார்த மாமணியாகச்‌ சீதை 
தோன்‌ றுகிறாள்‌, சந்தரகாண்டத்தில்‌, கைகேயியின்‌ வரத்து 
னால்‌ பெற்ற துன்பமாகிய வேலை வாங்கும்‌ காந்தமாமணி: 
யாக விளங்குகிறது, இராமன்‌ திருமார்பு, யு.த்தகாண்டத்தில்‌.. 
இரண்டு பாடலையும்‌ பார்த்தால்‌ வேலும்‌ காந்தமக 


காந்த மாமணி 213 


மணியும்‌ இரண்டிடத்திலும்‌ தெளிவாக இருப்பதைக்‌ 
காணலாம்‌. இப்பொழுது திருத்தமான பாடல்‌ வருமாறு. 


_ விரிமழைக்‌ குலம்கிழித்‌ 
தொளிரும்‌ மின்னெனத்‌ 
கருநிறத்‌ தரக்கியர்‌ 
குழுவிற்‌ கண்டனன்‌. 
உருநிறத்‌ தொருதனிக்‌ 
கொண்டல்‌ ஊழியான்‌ 
இருஙிறத்‌ துற்றவேற்‌ 
கியைந்த காந்தத்தை, 


கண்டதும்‌ கானாுதைதும்‌ 


மன்மதன்‌ ஓவியம்‌ வரைய உட்கார்நீதான்‌. தன்னு 
டைய தாயின்‌ உருவகசதையே உயிோவியமாக எழுக: 
வேண்டும்‌ என்பது அவன்‌ விருப்பம்‌, மற்ற ஓவியர்கள்‌ 
வைத்துக்கொள்ளும்‌ வண்ணங்கள்‌ இருந்தால்‌ போதா” 
என்று எண்ணி அமுத்ததையே வண்ணமாக்கினான்‌, அப்‌! 
போதுதானே ஓவியத்தில்‌ உயிர்த்தன்மை சாரும்‌? இண்ண: 
மும்‌ வண்ணமும்‌ வைத்துக்கொண்டான்‌.. கையில்‌: 
தூரிகையை எடுத்தான்‌, ஓவியம்‌ இட்ட முயன்றான்‌... 
இதுவரையில்‌ வண்ணமும்‌ கண்ணமும்‌ இருந்தனவே: 
அன்றி, எண்ணம்‌ சரன்‌ இப்போதுதான்‌ டம்‌ 
எண்ணினான்‌. ப 


_. திருமகளுடைய குமாரனாகிய க்க இந்த ஆசை 
தோன்றியது வியப்பன்று. ஆனால்‌ இப்போது அந்தத்‌. 
திருமகளின்‌ மூல ஓவியத்தைக்‌ இட்ட முற்படவில்லை. அவள்‌ 
சதையாகப்‌ பிறந்திருக்கிறாள்‌. சதையின்‌ திருவுருவத்தை. 
ஓவியம்‌ ஆக்கவேண்டும்‌ என்றே இன்று எலல 
டட 


எண்ணம்‌ மதனன்‌ உள்ளத்திலே சுழன்றது. முதலில்‌: 
எண்ணத்தில்‌ அழ்ந்து, உள்ளத்தில்‌ உரு எழுதி, அப்பால்‌: 
அதனைக்‌ கிழியில்‌ வடிப்பது கலைஞன்‌ பண்பு, இங்கே. 
மதனனுக்கு ஆசை இருந்ததே ஒழிய ஆற்றல்‌ இல்லை. 


கருவிகளை வைத்துக்கொண்டு இட்டப்‌ புறப்பட்டு 
விட்டான்‌. ப _ 


கண்டதும்‌ காணாததும்‌ ப 21௮: 


**கருத்திலான்‌ கண்ணிலான்‌ ஒருவன்‌ 
கைகொடு 
திருத்துவான்‌ சித்திரம்‌ அறைய 
செப்புவாய்‌'', * 


ஏன்று கம்பன்‌ பிறிதோரிடத்தில்‌ சொல்வதுபோல இவனுக்‌ 
குக்‌ கருத்து வளம்‌ இல்லை. கருத்தினால்‌ சற்பனை செய்வது 
முதல்‌ வேலையாக இருக்கவேண்டும்‌. மன்மதன்‌ அதை 
இறுதியில்‌ செய்தான்‌. 


அப்படி எண்ணத்‌ தொடங்கனானே, அதையாவது. 
சரியாகச்‌ செய்தானா? சஎசையைப்‌ புறக்கண்‌ கொண்டு 
பார்தது அவள்‌ திருமேனி அழகைச்‌ தெரிர்துகொள்வது 
எளிதன்று. அப்பிராட்டி. வெளியழகில்‌ மாத்திரம்‌ அடங்கி 
விடுபவள்‌ அல்ல. சிதையின்‌ உருவம்‌ புறவடிவிலும்‌ ௮௧ 
உருவமாகிய பண்பிலும்‌ இருக்கிறது. பிராட்டியின்‌ முகத்‌ 
தில அவள்‌ அகத்தைக்‌ காண வேண்டும்‌. அவள்‌ கண்ணில்‌ 
அவள்‌ கருத்தைக்‌ காண வேண்டும்‌, அப்போது தான்‌ 
அவளை முற்றும்‌ கண்டதாக முடியும்‌, ஓவியக்‌ கலைஞன்‌ 
தீட்டும்‌ ஓவியம்‌ அந்த ஐவியத்‌ இனால்‌ காட்டப்‌ பெறுபவ 
ருடைய இயல்புகளையும்‌ உணர்‌ த்தவேண்டும்‌. அப்போது 
தான்‌ அது சிறந்த ஓவியமாக அமையும்‌, அப்படி. அமை 
வதற்கு ஓவியன்‌ தான்‌. படைக்கும்‌ படைப்புக்குரிய மூலப்‌ 
பாருளின்‌ குண நலங்களை சன்கு ஆராய்ந்து தெளிய 
"வேண்டும்‌. அப்பால்‌ பு றக்கோலத்தையும்‌ காணவேண்டும்‌. 


மதனன்‌ அவ்வாறு செய்யவில்லை. அவன்‌ சதையை 
வெறும்‌ அவயவங்களின்‌ குவியலாகவே எண்ணினான்‌. அவள்‌ 
பண்பைச்‌ . சிறிதும்‌ எண்ணவிலலை. எச்ச. அவயவக்கை. 


7, இரசவணன்‌ மத்திரப்படலம்‌, 67 


216. - அழியா அழகு - 


முதலில்‌ கொடங்கலாம்‌ என்றே எண்ணினான்‌. *அவயவம்‌ 
. அமைக்கும்‌ தன்மையாது?' என்று நாடினான்‌. ௮வன்‌ நல்ல 

கலைஞன்‌ அல்லன்‌; ௮வ இக்குச்‌ சதையின்‌ ஓவியம்‌ எழுதும்‌ 
தகுதி இல்லை, _ 


அதற்கு மற்றொரு காரணமும்‌ உண்டு, சீதைக்கு 
இன்னும்‌ திருமணம்‌ ஆகவில்லை, கன்னியாகவே இருக்‌ 
கிறாள்‌. பிறர்‌ செஞ்சு புகாத இயல்பினள்‌ அவள்‌. திருமக 
ளாக இருக்கும்போது மகனன்‌ அன்னை என்று உறவு 
கொண்டாடலாம்‌, அநீத எண்ணத்தை மேற்கொண்டு 
தான்‌ இந்தப்‌ பைத்தியக்கார வேலையைத்‌ தொடங்கியிருக்‌ 
கருன்‌. இப்போது சிதையாக வந்திருக்கும்‌ கன்னி எளிதிலே 
பிறர்‌ உள்ளம்‌ புகாதவள்‌ என்பதை அவன்‌ அறியான்‌. 
அவள்‌ இன்னும்‌ இராமனுடைய உள்ளத்திலும்‌ புகாத புது 
மலராக இருகிறுள்‌. இனிமேல்தான்‌. இராமன்‌ வரப்‌ 
போகிறுன்‌, இந்த நிலையில்‌ வெளியே புறப்படாத அப்‌ 
பெருமாட்டியின்‌ பண்பை அறியாமல்‌, நிலை... அறியாமல்‌, 
௮வளை ஓவியமாகத்‌ திட்ட. வருமா? ப 


ப மூன்னால்‌ வண்ணம்‌ நிறைந்த எண்ணங்கள்‌: அமுதத்‌ 
கையே வண்ணமாக்கிக்‌ குழைத்திருக்றுன்‌; கையிலே . 
தூரிகை; எதிரே கமி; யோசனையில்‌ ஆழ்ந்துவிட்டான்‌ 
மதனன்‌. அவனுடைய கருத்திலே சதை பிடி படவில்லை. 
“நான்‌ எப்படி எழுதப்‌ போகிறேன்‌! என்று திகைத்துப்‌ 
போய்த்‌ தூரிகையைக கீழ வீசிவிடுகிறான்‌. ப 


கம்பன்‌ இப்படி "ஒரு கற்பனையைச்‌ ன செய்கிரன்‌, 
இராமனும்‌ இலக்குவனும்‌ விசுவாமித்திர முனிவருடன்‌ 
மிதிலைக்குச்‌ செலகிறார்கள்‌. அதை அணுடக்கொண்டிருக்‌ 
"இரார்கள்‌. சதை இருக்கும்‌ பொன்மதில்‌ மிதிலைக்குள்‌ 
அவர்கள்‌ புகுந்தார்கள்‌” என்று சொல்லும்‌ இடத்தில்‌ 
சதை இத்‌ த்களை என்று ட ட 


கண்டதும்‌ காணாததும்‌ 217 


ஆதரித்‌ தமுதில்‌ கோல்தோய்த்து 
. அவயவம்‌ அமைக்கும்‌ தன்மை 

யாதெனத்‌ திகைக்கும்‌ அல்லால்‌ 

மதனற்கும்‌ எழுத ஒண்ணாச்‌ 
சீதையைத்‌ தருத லாலே 

திருமகள்‌ இருந்த செய்ய 
போதெனப்‌ பொலிந்து தோன்றும்‌ 

பொன்மதில்‌ மிதிலை புக்கார்‌. * 


/ ஆதரித்து - அசைப்பட்டு, “செய்ய போது - செரீ 
தாமரை. / 


மதனனுக்கு எழுதவேண்டும்‌ என்னும்‌ ஆசையிலே 
குறைவு இல்லை; அவன்‌ ஆதரித்தான்‌. கருவிகளிலும்‌ 
குறைவு இல்லை; அழுதில்‌ கோல்‌ தோய்த்தான்‌. அதற்கு 
மேலேதான்‌ ஓடவில்லை. புற அழூனொாலே மயங்கச்‌ செய்து 
தன்‌ ஆட்சியை நடத்தும்‌ மதனன்‌, அவயவத்தை எண்ணீ 
னானே யன்றி அரிய பண்புகளை எண்ணவில்லை. சதையைக்‌ 
காணவும்‌ கருதவும்‌ அவனுக்குத்‌ தகுதி இலலை, 


இத்தகைய சீதை அழகே உருவாக அருங்குணமே 
உயிராக மிதிலையில்‌ இருக்கிறாள்‌. அவளுடைய வடிவ 
ழிலுக்கு இணையே இல்லை. மற்ற மகளிருக்கு. ஒவ்வோர்‌ 
அழகு இருக்கும்‌. பிராட்டியினிடமோ எல்லா அழகுகளும்‌ 
இருங்கே அமைந்திருச்கின்றன. 


உழைகுலாம்‌ ஈயனத்‌ தார்மாட்டு 
ஒன்றொன்றே விரும்பற்‌ ட ட 

அழகெலாம்‌ ஒருங்கே கண்டால்‌. 
யாவரே ஆற்ற வல்லார்‌! உ 


7. ரதத டன படலம்‌, ச்‌ 
2. கோலங்காண்‌ படலம்‌, 20, 


216 அழியா அழகு 


[மானைப்போன்ற கண்ணையுடைய மகளிரிடம்‌ ஒஸ்‌ 
வோர்‌ அழகே விரும்புவத.ற்கு உரியதாக இருக்கும்‌, எல்லா. 
அழகையும்‌ ஒருங்க கண்டால்‌ யார அதைத்‌ தாங்க. 
வல்லவர்‌?] 


கம்பன்‌ இந்தப்‌ பேரழகை வேறு : ஓரிடத்திலும்‌ 
பாராட்டுகிறான்‌. எல்லா மகளிரிடமும்‌ தணித்‌ தணியே: 
காணும்‌ அழகை ஒருங்கே அவளிடம்‌ காண்பது மாத்‌ திரம்‌ 
அன்று, அதற்கு மேலும்‌ ஒன்று உண்டு. அவளைப்‌ போன்று - 
குணங்களிற்‌ சிறந்தார்‌ வேறு ஒருவரும்‌ இல்லை, “குணங்க. 
ளாற்‌ சிறந்த நம்பி! யாகிய இராமனுக்கு ஏற்ற குணச்சிறப்‌- 
புடைய நங்கை அவள்‌. 

பண்களால்‌ கிளவி செய்து 
பவளத்தால்‌ அதர மாக்கிப்‌ 
பெண்களா னார்க்குள்‌ ௩ல்ல 
.... உறுப்பெலாம்‌ பெருக்கி, நீட்ட 
- எண்களால்‌ அளவா மானக்‌ . . 
குணம்தொகுத்‌ தியற்றி வ்்ட 
கண்களால்‌ அரக்கன்‌ கண்டான்‌. * ப 

என்பது சீதையின்‌ முழு உருவத்தையும்‌ காட்டும்‌ பாட்டு. 
அவள்‌ புற எழில்‌, பிற மகளிரிடம்‌ தனித்தனியே காணும்‌: 
நல்ல உறுப்புக்களெல்லாம்‌ இணைந்து பிறந்த அழகுப்‌ பிழம்பு... 
அவள்‌ குணமோ மிகவும்பெருமையுடையது; எண்ணத்திற்கு. 
அளவு படாதது வடிவ எழிலும்‌ பண்பெழிலும்‌ ஒருங்கே 
உடைய அழகுருவம்‌ சதை, இக்க இரு திறமும்‌ சாண்பார்‌' 
யாரோ அவரே சீதையை கன்றாக அறிந்தார்‌ ஆவர்‌, 

சூர்ப்பனகை சீதையைக்‌ காண்வருள்‌. அவள்‌ இராம: 
னீடம்‌ தனக்கு உண்டான்‌. ஆசையைச்‌ 'சொல்லிக்கொண்‌ 


7. இசைகளால்‌ மொழிகளை அமைத்து, நீட்ட... எண்களால்‌ - 


அளவா - மிசுவும்‌ நீளமாக உள்ள கரக வக்‌. ண்தபமடான்‌ 
கரனம்‌ - அன்ரு. 


கண்டதும்‌ காணாததும்‌ 219 


டிருர்கபோது அவர்கள்‌ தங்கியிருக்க குடிலிலிருந்து தை. 
வெளிவருகிருள்‌, அவளைக்‌. சண்டவுடன்‌ அவளுடைய- 
பேரெழமிலில்‌ சொக்கிப்‌ போகிரமுள்‌ அரக்கி, இராமனையும்‌. 
சீதையையும்‌ மாறி மாறிப்‌ பார்க்கிறாள்‌. :*ஆணழகுக்கும்‌ 
பெண்ணழகுக்கும்‌ தலைவரம்பாகப்‌ பிரமன்‌ படைத்த: 
அற்புதப்‌ படைப்பு இவர்கள்‌! என்று வியக்கிருள்‌, 


பொருதிறத்‌ தானை கோக்கிப்‌ 
ப பூவையை நோக்கி நின்றாள்‌; 
'"கருதமற்‌ நினிவே றில்லை; 
கமலத்துக்‌ கடவுள்‌ தாளே. 
ஒருதிறத்‌ துணர நோக்கி 
உருவினுக்‌ குலக மூன்றின்‌ 
இருதிறத்‌ தார்க்கும்‌ செய்த 
வரம்பிவர்‌ இருவர்‌"' என்றாள்‌. * 
இராமனையும்‌ சதையையும்‌ மாறி மாறிப்‌ பார்த்‌ து. 
வீயந்து, அப்படியே நின்றுவிடுகிறாள்‌. பிரமன்‌ படைத்த: 
தலைவரம்பு என்று தனக்குள்ளே சொல்லிக்‌ கொள்கிறுள்‌. 
எதற்கு வரம்பு? அவள்‌ அவர்களின்‌ ஒழுக்சச்தை எண்ண 
வில்லை; பண்பை நினைக்கவில்லை. புறவடிவாகிய உருவினை த்‌ 
தான்‌. நோக்கினாள்‌. 'உருவினுக்கு உலக மூன்றின்‌ இருதிறத்‌. 
தார்க்கும்‌ செய்த வரம்பு" என்றுதான்‌ அவளுக்குத்‌ தோன்று 
கிறது. பாவம்‌! அவர்கள்‌ குண உருவத்தை உணரும்‌ ப 
பாக்கியம்‌. அவளுக்கு இல்லை... 


த 


இராவணன்‌ சீதையை நிலத்தொடும்‌ பறித்துச்‌” 
சென்று அசோகவனத்தில்‌ வைத்துவிடுகிறான்‌. இராமன்‌” 





. ம்‌. சூர்ப்பனகைப்‌ படலம்‌, 634, 


: 220 அழியா அழகு 


ஏிதையைப்‌ பிரிந்து புலம்புகிறான்‌, கிட்டுந்தைக்கு வந்து. 
அநுமனைக்‌ கண்டு, சுக்கிரீவனை நண்பனாக்கக்‌ஜ கொண்டு 
.வரலியை வதம்‌ செய்கிறான்‌, இனிச்‌ சீதையைத்‌ தேடிக்‌ 
கண்டுபிடிக்க வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ வருகிறது, 


வானர மன்னனாகிய சுக்கிரீவன்‌ தன்‌ படைகளாகிய 
குரங்குகளைப்‌ பல இசைக்கும்‌ சென்று சதையைக்‌ தேடும்‌ 
படி. ஏவுகிறான்‌. அநுமனையும்‌ வேறு சிலரையும்‌ தென்‌ 
இசைக்குப்‌ போகச்‌ சொல்லுகிறான்‌, அவன்‌ அவ்வாறு 
ஏவின பிறகு இராமன்‌ ௮நுமனைத்‌ தனியே அழைத்துச்‌ 
அிதையின்‌ ௮ங்க அடையாளங்களையும்‌, அவளைச்‌ சந்தஇத்‌ 
தால்‌ அவளுக்கு நினைட்பூட்டும்‌ அடையாளங்களையும்‌ கூறித்‌ 
,_தீன்‌ கணையாழியையும்‌ கொடுகஒருன்‌. 


இங்கே இராமன்‌ அடிமுதல்‌ முடியின்காறும்‌ சதையின்‌ 
எமிலை வருணிக்கிறான்‌. இராமனோடு இணைபிரியாது 
அரழ்ந்த காலத்தில்‌ எதை எழில்‌ நிரம்பியயளாக இருக்‌ 
தாள்‌. காட்டுக்கு வர்ததனால்‌ அவளுடைய வாழ்க்கையில்‌ 
அதிக வேறுபாடில்லை அயோத்தி -வாழ்க்கையைவிட 
ஆரணிய வாழ்க்கை இராமனையும்‌ எதையையும்‌ பின்னும்‌ 
நெருங்கச்‌ செய்தது. எனவே அவளுக்குக கவலையும்‌ குறை 
பும்‌ இல்லை. அவள்‌ தன்‌ முழு அழகின்‌ பொவீவோடும்‌ 
விளங்கினாள்‌. அந்தப்‌ பூரணப்‌: பேரெழிற்‌ . கோலத்தில்‌ 
சீதையைப்‌ பார்த்தவன்‌ இராமன்‌. அந்த து ௮.நும 
- னுக்கு விரித்துச்‌ சொல்ூருன்‌. ப 


இராமன்‌ தன்‌ மனைவியின்‌ உடல்ஈலங்கள்‌ யாவற்‌ 
ழையும்‌ வேறு ஒர்‌ ஆண்மகனுக்கு இப்படி, எடுத்துச்‌ 
“சொல்லலாமா என்ற ஐயம்‌ சிலருக்கு எழலாம்‌. அதற்கு 
இரண்டு வகையில்‌ சமாதானம்‌ உண்டு. ஓன்று அ௮நுமனு 
டைய இயல்பு பற்றியது. மற்றொன்று இராமனுடைய ' 


கண்டதும்‌ காணாததும்‌ 2213 


மனறிலையைச்‌ சார்ந்தது. மருத்துவனுக்கு ஒன்றும்‌ ஓளிக்கக 
கூடாது என்பார்கள்‌. அவ்வாறு, கெட்டுப்போன” 
பொருளைத்‌ தேடச்‌ செல்லும்‌ அ.நுமனுக்கு அடையாளம்‌. 
முழுவதும்‌ தெரியவேண்டும்‌ என்று கூறப்‌ புகுகிறான்‌:' 
இராமன்‌, அவற்றைக்‌ கேட்கிற அநுமன்‌ இந்திரிய! 
நிக்கிரகம்‌ செய்த ஞானி... ப ப 


ஆறும்‌ ஐம்பொறி நின்னையும்‌ * 


என்று சீதாபிராட்டியே சொல்லும்படி பொறிகள்‌: 
அடங்யை குரயவன்‌ அவன்‌. ஆதலின்‌ அவனை மட்டும்‌. 
தனியே அழைத்து இராமன்‌ "சொல்கிறான்‌. ப 


 நீண்டவனும்‌ மாருதியை நிறையருளால்‌ 

ப உறகோக்கி, “நீதி வல்லோய்‌, 

காண்டியெனிற்‌ குறிகேட்டி'' எனவேறு 
"கொண்டிருந்து கழற லுற்றான்‌ * 

- என்பதில்‌, “வேறு கொண்டிருந்து கழறலுற்றான்‌”' ்‌" என்று: 

இதனைத்‌ தெளிவாகக்‌ கம்பன்‌ புலப்படுத்துகறான்‌. அச 

மாருதியின்‌ பண்பு ப ம்்‌றிய சமாதானம்‌, 


ப இராமன்‌. சதையைப்‌ பிரிந்த துயரத்தில்‌ ஆழ்த்தி. 
கிறுன்‌. சிதையை சினைப்பூட்டும்‌ எந்தப்‌ பொருளைக்‌ கண்‌ 
டாலும்‌ குமைக்து: வாடிப்‌ புலம்புகிறான்‌. துயரில்‌ ஆழ்ந்த ப 
வர்களுக்குதீ தம்‌ துயர்க்காரணத்தை யாறிடமே னும்‌ 
சொல்லும்‌. வாய்ப்புக்‌ இடைக்குமானால்‌, கடல்மடை. திறக்‌: 
தாற்போல்‌ அவ்வளவையும்‌ கொட்டிவிடுவார்கள்‌. அவ்வாறு. 
சிதையைப்பற்றிச்‌ சொல்லத்‌ தொடங்கிய இராமன்‌ மூறுகிய ்‌ 
துயர நிலையில்‌ இது சொன்னால்‌ போதும்‌ என்‌.று எண்ணாமல்‌ 
முழு அடையாளங்களையும்‌ 2... ப 





. ம்‌. சூடாமணிப்படலம்‌, 49, 
8௨ தாடவிட்ட, 94, 


252 அழியா அழகு 


இராமன்‌ கூறிய அடையாளங்களை அநுமன்‌ கேட்‌ 
. இறுன்‌. கெட்டுப்போனவரைத்‌ தேடுபவர்களிடம்‌ அவரு 
“டைய சிழற்படத்தை அடையாளம்‌ காணக்‌ கொடுப்பது 
போலத்‌ தன்‌ சொல்லாலே ஓர்‌ ஓவியத்தை அநுமன்‌ உள்ளத்‌ 
தில்‌ தீட்டிவிடுகிறான்‌ இராகவன்‌, அதனைத்‌ தன்‌ கருத்தில்‌ 
. வைத்துக்கொண்டு இலங்கை செல்கிறான்‌ அநுமன்‌, 


2 


இலங்கையில்‌ பல இடங்களிலும்‌ அவன்‌ தேடுகருன்‌. 
புகை புகா வாயிசிலல்லாம்‌ புகுந்து தேடுகிறான்‌. சதை 
யைக்‌ காணவில்லை, இராவணன்‌ அரண்மனைக்கு வருகின்‌: 
அந்தப்புரத்தில்‌ மண்டோதரி படுத்திருக்கும்‌ இடம்‌ சென்று 
-பார்கீகிறான்‌. புறக்கண்ணைக்‌ கொண்டு பார்க்கையில்‌ அவள்‌ 
, தான்‌ சீதையோ என்று ஒரு கணம்‌ எண்ணிப்‌ ' பதறிப்‌ 
போகிறான்‌, பின்பு சற்றே. நிதானிக்‌கிறான்‌, “கண்டு 
கண்ணொடு கருதீதொடு உசாவினன்‌."” 1 1 இவள்‌ மனித 
உருவுடையவள்‌ அல்லள்‌. கனவில்‌ . எதோ. உளறுவறாள்‌. 
சதை இப்படி இருக்கமாட்டாள்‌" என்று தெளிஒருன்‌, 
அவன்‌ உள்ளத்தே எடுத்துச்‌. சென்ற சதையின்‌ படத்‌ 
திற்கும்‌ மண்டோதரியின்‌ உருவத்‌ திற்கும்‌ சில ஒப்புமைகள்‌ 
இருந்தமையால்‌ தான்‌. அவன்‌ முதலில்‌ ஏமாந்து போனான்‌. 


"இலக்கணங்களும்‌ சில உ௭. க 


என்‌ னு அவன்‌ எண்ணுவதாகக்‌ கம்பன்‌ னெக்கற்ஸ்‌ 


ப அநுமன்‌ "மீண்டும்‌. தேடத்‌ தொடங்கிக்‌ கடையில்‌ 

. அசோகவனத்தை அடைகிறுன்‌. அங்கே சதையைக்‌ காண்‌ 

- கிறான்‌, இராமன்‌ கூறிய சீகையா அங்கே இருக்கிறாள்‌? 
அணத ஊர்கேடு, 196. ப சாத்‌ 

த, அர்தேடு, 402, . 


கள ளலைககளை, 





சுண்டதும்‌ காணாததும்‌ 223 


பெண்ணெழிலின்‌ முழுமையை இராமன்‌ காட்டினான்‌; 
அவளுடைய வளமிகுந்த அவயவ நலன்களை எடுத்துச்‌ 
“சொன்னான்‌; இங்கே, :மென்மருங்குல்போல்‌ வேறுள ௮ங்க 
மும்‌ மெலீக்தா'ளாக இருக்கிறாள்‌ சீதை, இராமன்‌ கொடுத்த 
படத்தில்‌ சீதையின்‌ அளகம்‌, வனைபவர்‌ இல்லாவிடினும்‌ 
தீன்‌ அழகுக்கு ஒர்‌ அறிவு சாணாதது; மேகத்தின்‌ குழவியைப்‌ 
போலப்‌ படிந்திருப்பது; மேகத்தைச்‌ செதுக்கி ஒன்றாகக்‌ 
கட்டித்‌ தேனையும்‌ அகல்‌ முதலியவற்றின்‌ புகையையும்‌ 
.ஊட்டிப்‌ பேரிருட்‌ பிழம்பிலே தோய்த்துப்‌ படிப்படியான 
கெறியமையச செய்து. சுமையாகச்‌ செய்ததுபோல ஒளிர்வது... 
அதுமன்‌ காணும்போதோ அவள்‌ கூந்தல்‌ இரண்டு ஜரே 
.சடையாகிய குழ'லாக இருக்கறது... ப 
இங்கே கம்பன்‌ முன்பு சொன்ன ஒன்றை நினைக்கும்‌ 
வண்ணம்‌ ஒரு பாடலை அமைக்கிறான்‌. இராமன்‌ மிதிலைமா 
நகர்‌ புகும்போது சீதாபிராட்டி மதனனால்‌ ஓவியத்தில 
. எழுதவொண்ணாதவளாக இருந்தாள்‌. அட்பால்‌ ௮வள்‌ 
. இராமனுடைய உள்ளத்தில்‌ புகுந்தாள்‌. இராவணனும்‌ 
அவளைத்‌ சன்‌ நெஞ்சமாம்‌ சிறையில்‌ வைத்தான்‌. இந்தச்‌ 
சமயம்‌ பார்த்‌ து மன்மதன்‌ அவள்‌ உருவத்தை எழுதிவிட 
பேரன்‌. அன்று எதை வண்ணமாக்கி வைத்து எழுதக 
கருதனானோ அதே அழமுதத்தைக்கொண்டே எழுதிவிட்‌ 
அிட்டான்‌. அப்படி அவனால்‌ எழுத முடிந்ததற்கு இரண்டு 
காரணங்கள்‌; ஒன்று தை இப்போது முன்னிலும்‌ எளிய : 
ானாள்‌. இவனும்‌ அவள்‌ அங்கத்தை மட்டும்‌ எண்ணாமல்‌ 
பண்புகளையும்‌ எண்ணும்‌ திறம்‌ பெற்றுன்‌. மூன்பு மனத்‌ 
.ிக்குக இளர்ச்சியை உண்டுபண்ணும்‌ மதனனாக இருந்து 
எழுதப்‌ புகுந்தபோது அவனால்‌ முடியவில்லை. இப்போது 
_ தானே அங்கத்தை இழந்து அங்கத்‌ தொடர்பின்‌ றிக்‌ 
தூயவனாக, அனங்கனாக நின்று சதையைக்‌ கண்டான்‌; 
கட உருவத்தை எழுதிவிட்டான்‌... அவன்‌ எழுதின 


224 .. அழியா அழகு 


படம்‌ எழுதின தகம்‌ பார்க்க ஒருவருக்கும்‌ இடைக்க: 
வில்லை. ப 
- அநுமன்‌ சதையைப்‌ பார்த்தபோது. அவள்‌ உருவம்‌: 
இன்னபடி. இருந்தது என்பதைக்‌ கூறுகையில்‌ கம்பன்‌: 
சொல்லும்‌ உவமை கூர்ந்து அறிவதற்கு உரியது, முன்ட 
எழுத இயலாமல்‌ திகைத்த மதனன்‌ பின்பு தகுதியினால்‌ 
உயர்ந்து அகங்கனாடுச்‌ சதையை ஓவியத்தில்‌ எழுதிவிட. 
டான்‌. ௮ந்த அழகான ஓவியம்‌ சவனக்‌ குறைவினால்‌ 
புகைமண்டிய ஒரிடத்தில்‌ இருந்தது. ஒரேயடியாகப்‌ புகை: 
படிந்து அது மங்கவிட்டது. சண்டவுடனே விளக்கமாகக்‌ 
கண்ணைக்‌ கவர்ந்து, இன்னாள்‌ என உணரும்‌ வண்ணம்‌. 
இருந்த ஓவியம்‌, கூர்ந்து கவனித்தாலன்‌ றிப்‌ புலப்படா தபடி... 
மாசுபடிந்து ஒளியிழக்திருந்தது. அந்த ஓவியந்தானோ இது 
என்று எண்ணும்படி இருக்காள்‌ சிதை' என்கிறான்‌ கம்பன்‌... 
- ஆவி யந்துகில்‌. புனைவதொன்‌ 
.... நன்றிவேறு அறியாள்‌; - 
தூவி அன பனவதபத்‌.. 
தோய்கிலா மெய்யாள்‌; 
தேவு தெண்கடல்‌ அமிழ்துகொண்டு - 
அனங்கவேள்‌ செய்த 
- ஓவி யம்புகை உண்டதே 
5 ஒக்கின்ற உருவாள்‌. " க்‌ 
[அவி ௮ம்‌ துகில்‌ - பாலாவியைப்‌ போன்ற டா 
மெல்லிய ஆடை, தூவி அன்னம்‌ மென்புனல்‌ - மெல்லிய: 
சிறகுகளை உடைய அன்னங்கள்‌ விளையாடும்‌ மெல்லிய: 
நீரில்‌, தேவு - மூக்கும்‌. ] _ 
. சதையின்‌ உடம்பு ஒரு காலைக்கு ஒரு கால்‌ மெலிந்து 
கொண்டே வருகிற.து. இதனைக்‌ கவிஞன்‌ நுட்பமாகப்‌ 
9 அர்த்தம்‌ அம்ப 2 2 ளது என்து வசத ஆல வலன்‌ 


கண்டதும்‌ காணாததும்‌ 225 


பலப்படுத்துகறான்‌. . அவள்‌ அணிநர்த மெல்லிய இல்‌ 
கணத்துக்குக்‌ கணம்‌ நிகழும்‌ உடல்‌ மெலீவால்‌ நெலழ; 
அதனை இற்கக்‌ கட்டிக்கொள்ளும்‌ செயலையே எப்போதும்‌ 
'செய்துகொண்டிருக்கிறாளாம்‌. நீராடாமல்‌ மாசுண்ட மேனி 
யோடு. அமர்ந்திருக்கிறாள்‌. அனங்கவேள்‌ கடலிலே. 
மேோதோன்றிய அமுது கொண்டு செய்த ஓவியம்‌ புகையுண்‌ 
உற்‌ போன்ற உருவத்தை உடையவளாகத்‌ : தோன்று 
'கிறுளாம்‌. 


மூன்பு எழு. தாமல்‌ இகைத்தவன்‌ மதனன்‌; "இப்போது 
எழுதியவன்‌ அனங்கவேள்‌. மூன்பு அவள்‌ உருவைக்‌ 
கையால்‌ எழுத எண்ணினான்‌; இப்போது உள்ளத்தால்‌ 
உன்னி மூயன்று ஒரு படைப்பைச்‌ செய்வது போலச்‌ செய்‌ 
கான்‌. இரண்டுக்கும்‌ வேறுபாடு துட்பமாகச்‌ டகர 
பாடுகிறான்‌ கவிஞன்‌. 


இந்த மங்கிய உருவத்தைப்‌ பார்க்கிறான்‌ அதுமன்‌. 
அவன்‌.உள்ளத்தே மாட்டியுள்ள படம்‌, வண்ணச்‌ றப்‌. 
வுள்ள படம்‌. இங்குள்ள படமோ புகையுண்ட படம்‌. 
கண்ணினால்‌ மேலெழுக்தபடியே பார்த்தால்‌ அதற்கும்‌ இதற்‌. 
தூம்‌ ஒப்புமை இல்லை என்றுதான்‌ தோன்றும்‌, கூர்ந்து 
கவனித்தால்‌, கருதிததோடு கவனித்தால்தான்‌,.. ஓற்றுமை 
“தெரியும்‌.  கண்ணளவிலே. காண்பவனாக. இருந்தால்‌ 
ப மண்டோ தரியையே சீதை என்று துணியவேண்டும்‌? 
தையை சிச்சயமாகச்‌ சீதையல்ல ளென்று ர டடட் லு 
வேணடும்‌, 


"பேரறிவு படைத்த அநுமன்‌ அப்படிச்‌ செய்வானா? 
அங்கம்‌ இளைத்த சிதையை அவன்‌. கண்டாலும்‌ அவள்‌ 
உள்ளத்தைக்‌ காணும்‌ வழி தெரிந்தவன்‌. "கருத்துக்குச்‌ 
சாளரமாகிய கண்ணைக்‌ கண்டால்‌ அடையாளம்‌ புலனாகும்‌. 
என்பதை உணர்ந்தவன்‌. உடம்பு இளைத்தா லும்‌ கண்‌ 

வம்‌ _ க்‌ 


226 - அழியா. அழகு 


- இளைக்காது, சீதையின்‌ கண்கள்‌ இன்னும்‌ நெடியனவாகவே! 
இருந்தன. ஆனால்‌ அவள்‌ உள்ளத்தில்‌ நின்ற துயரை 
வெள்ளமாக வடித்துக்‌ கொண்டிருந்தன. *கடலளவு ஆழமும்‌ 
அகலமும்‌ உடைய கண்ணிலிருந்து பெருகிய நீர்‌ நிரம்பிய 
தடாகத்தினிடையே அன்னம்‌ போல இருந்தாள்‌ சீதை, 
- சடல்துணை நெடியதன்‌ கண்ணின்‌ நீர்ப்பெருந்‌ 
தடத்திடை இருந்ததோர்‌ அன்னத்‌ தன்மையாள்‌, ்‌ 
கண்ணின்‌ அடையாளத்தைக்‌ கொண்டு. இவள்‌ தான்‌ 


சதை என்பதைக்‌ கண்டுகொண்டான்‌. பின்னே - இந்தச்‌. 
செய்தியை இராகவனுக்குச்‌ சொல்லும்‌ போது, 


“கண்டனென்‌ கற்பினுக்‌ கணியைக்‌ கண்களால்‌'' 5” 
என்று உணர்த்துஇறுன்‌ 


கண்ணைக்‌ கொண்டு அடையாளம்‌ கண்டு கொண்‌” 
டவன்‌, இராமன்‌ தந்த படத்தோடு ஒப்பு கோக்குகிறுன்‌.. 
அதே படம்‌ இங்கே இல்லை, ஆனால்‌ அதில்‌ உள்ள அமைப்‌: 
புக்கு மாறாகவும்‌ இல்லை. அந்த வண்ணம்‌ இல்லை; வடிவு 
இருக்கிறது. மெருகு இலலை; வரைகள்‌ உள்ளன. பூரிப்பு! 
இல்லை; குறிட்புகள்‌ இருக்கின்றன. 


“எள்ளரும்‌ உருவில்ஈல்‌ இலக்க ணங்களும்‌ 
வள்ளல்தன்‌ உரையொடு மாறு கொண்டில'' * 


என்று ஆறுதல்‌ பெறுகிறான்‌. *அடடா/ அவன்‌ சொன்‌ ': 
னவை அப்படி. அப்படியே இருக்கன்றனவே!' என்‌ று: 
வியந்துகொள்ள இடம்‌ இல்லை; (அவன்‌ சொன்ன இலக்‌ 
கணங்களுக்கு மாறாக இலலை'' என்று எதிர்மறை வாய்‌. 
பாட்டில்‌ அவன்‌ திருப்‌ தி அடைலஒறான்‌. 

7. சகாட்சிப் படலம்‌, 64, ௬ இ 


2, இருவடி தொழுத. 58. 
 கி2. காட்சிப்‌, 66. 


சுண்டதும்‌ காணாததும்‌ 227 


“இராமன்‌ கண்டதும்‌ ஈமக்குச்‌ சொன்னதுமான வள 
(வழில்‌ உருவம்‌ இங்கே இல்லை. இங்கே உள்ள எழிலை 
அவன்‌ காணவில்லை. அவன்‌ சொன்ன உருவ3ம இங்கே 
இல்லை, சதையின்‌ பண்புருவத்தைத்தான்‌ இங்கே காண்கி 
றாம்‌. இந்தப்‌ பண்பின்‌ தனி உருவத்தை அவன்‌ கண்டிருக்‌ 
தால்‌ அவன்‌ வேறு வகையில்‌ வருணித்திருப்பான்‌. அந்தப்‌ 
பாக்கியம்‌ எனக்குக்‌ இடைத்தது. அவனுக்குக்‌ கஇடைக்க 
வில்லை' என்று அவன்‌ எண்ணமிடுகிறான்‌. 

“பேணநோற்‌ றதுமனைப்‌ 
ப பிறவி; பெண்மைபோல்‌ 
நாணம்நோற்று உயர்ந்தது - 
நங்கை தோன்றலால்‌; 
மாணகோற்று ஈண்டிவள்‌ 
... இருந்த வாறெலாம்‌. 
காணநோற்‌ றிலன்‌ அவன்‌ 
கமலக்‌ கண்களால்‌,” * 

“குணஞ்சிறந்த இந்தட்‌ பெருமாட்டி அவதாரம்‌ செய்க 
லால்‌ ஈல்ல இல்லில்‌ பிறந்த குடிப்‌ பருமை எல்லோராலும்‌ 
பாராட்டிப்‌ போற்றுவதற்குரிய தவத்தைச்‌ செய்‌ திருக்‌ 
கிறது, பெண்‌ இயல்பும்‌ தவஞ்செய்து உயர்நீதிருக்கிறது. 
அதுபோலவே நாணமும்‌ உயர்ந்து விட்டது. தன்‌ உடல்‌ 
அளம்‌ சுருங்கியும்‌ மேலும்‌ மேலும்‌ பண்பினால்‌ மாட்சிமை 
பெறத்‌ தவம்‌ புரிந்து இங்கே இப்பெருமாட்டி இருக்கும்‌ 
வண்ணத்தை யெல்லாம்‌ ௮ந்த இராமன்‌. தன்‌ கமலம்‌ 
போன்ற கண்களால்‌ காணத்‌ "தவஞ்செய்யவில்லை'. என்று 
அதுமனுடைய உள்ளம்‌ எண்ணிப்‌ பார்க்கிறது. 


அநுமன்‌; சதையிீடம்‌ தன்னை. இன்னானென்று கூடு, 
இராமன்‌. கூறியவற்றையும்‌ சொல்ூிறான்‌. . பின்பு அசோக 


உடபட _-__-_- -- பபப ப்பட்ட ட்ட ட்ப பபப வலைய ம்பவ்வை 
ச. சுரம்சிப்‌, 72. ப தை ட ட 


228 அழியா அழகு 


வனத்தை அழித்து, அரக்கர்‌ பலரைப்‌ பொருது அ௮மித்து. 
இலங்கையை எரிழூட்டி இராமனிடம்‌ வருகிறான்‌. 


இராமனிடம்‌ தான்‌ சதையைக்‌ கண்ட செய்தியைச்‌ 
சொல்கிறான்‌, அப்பெருமானுக்த இருந்த ஆர்வத்தை உணர்ந்‌ 
தவன்‌ ஆதலின்‌ எடுத்தவுடன்‌, '*கண்டேன்‌ சகசையை”'' என்‌ 
கிறான்‌. பின்பு விரிவாகச்‌ சொல்கிறான்‌, 


அப்போது, நான்‌ அங்கே சதையைக்‌ காணவில்லை”? 
என்று சொல்லிக்‌ காரணமும்‌ சொல்கிறான்‌, நீ சொன்‌ 
லோவியத்தால்‌ குறித்த பெண்‌ அங்கே இல்லை'' என்பான்‌ 
போல, 


'*விற்பெருந்‌ ந்தன வீர _ 
வீங்குரீர்‌ இலங்கை வெற்பில்‌ 
நற்பெருந்‌ தவத்த ளாய ' 
ஈங்கையைக்‌ கண்டேன்‌. அல்லேன்‌' ட 


எனகிருன்‌. கல்ல வேளை] ன்பு? ற்பினுக்கு 
அணியை” என்று முதலீல்‌ சொல்லீயபிறகே இப்படிச்‌ 
சொல்வதனால்‌ இங்கு ஒன்றும்‌ நேரவில்லை, இல்லையானால்‌ 
இராமன்‌ உணர்வீழந்திருத்தல்‌ கூடும்‌, சொல்லின்‌. செல்வ 
னாகிய அநுமன்‌ ஏதோ ஒரு 'குறிப்புடன்தான்‌ இட்படிச்‌ 
. சொஷஸ்கிறான்‌ என்று இராமன்‌ தெரிந்து கொண்டான்‌. *பின்‌ 
- என்ன கண்டாய்‌?” என்று: அவன்‌ கேளாவிட்டாலும்‌ 
அவன்‌ கண்கள்‌ சட்ட மம்‌. . 
அநுமன்‌ தான்‌. காணாததைச்‌ சொன்னவன்‌ பின்பு; 
கண்டதைச்‌. சொல்கிறான்‌. ௫ 
டடம கந்தர. திருவடி. தொழுத. 89. : ப 


கண்டதும்‌ காணாததும்‌ 229. 


**இற்பிறப்பு என்ப தொன்றும்‌ 
இரும்பொறை என்ப தொன்றும்‌ 
கற்பெனும்‌ பெயர தொன்றும்‌ 
_. களிநடம்‌ புரியக்‌ சுண்டேன்‌.'' * . 


'ஈற்குடி.ப்‌ பிறப்பும்‌, பெரிய பொறுமையும்‌, கற்பென்று- 
புகழுடைய ஒன்றும்‌ ஆகிய மூன்று குணங்களும்‌ களிக்‌ 
கூத்தாடிக்‌ கொண்டிருப்பதைக்‌ கண்டேன்‌' என்கிறான்‌. 


“பு றக்கண்ணால்‌ காணும்‌ காட்சியினால்‌ ௪ தயை அடை. 
யாளம்‌ சண்டுகொள்ள நீ கொடுத்தாயே, அந்தப்‌ படம்‌: 
அங்கே பயன்படவில்லை. அகக்‌ கண்ணால்‌ அவளைப்‌ பார்த்‌: 
தேன்‌. கண்ணெனும்‌ பலகணி . வழியே பார்த்தேன்‌. 
உள்ளுறை உருவைக்‌ கண்டேன்‌. இற்பிறப்பு, பொறை, 
கற்பு என்ற மூன்றையும்‌ கண்டேன்‌' என்பது போலச்‌- 
சொல்கிறான்‌. ல்‌ ப 


புறக்கண்ணிலே கண்ட சீதையின்‌ உருவம்‌ மெரு.. 
கழிந்து பொலிவிழந்து துயரமேகோலமாக இருந்தது. ஆனால்‌ 
அகக்கண்ணிலே கண்ட சீதையின்‌ பண்புகளோ முன்னை 
யினும்‌ பொலிவு பெற்று விளங்க. இப்போது களிஈடம்‌ : 
ஆடின. ஊன்‌ உருக உருக, உள்‌ ஒளி பெருகியது ஆகவே. 
அவன்‌ கண்டது குணியை அல்ல; குணத்தையே கண்டான்‌... 
புற உமையை அன்ஹு; உள்‌ இருந்த மணியையே கண்டான்‌. 


 எட்படிக்‌  ர்வகயல்‌! என்ற கேள்விக்கு. முன்பே” 
கண்களால்‌ கண்டேன்‌'' என்று சொல்லிவிட்டான்‌. அந்தக்‌: 
கண்களில்‌ இராமனையே எதிர்நோக்கும்‌ கற்பைக்‌ சண்டான்‌;.. 
அப்படிக்‌ கண்ணின்‌ வழியே கருத்தைக்‌ காணுகையில்‌: 
அங்கும்‌ இராமன்‌ ன ரப. கண்டானாம்‌.. | 


டம்‌ சத்தா இரவி தொழுத. 29. 


230. அழியா அழகு 


கண்ணிலும்‌ உளைநீ; தையல்‌ 
கருத்தினும்‌ உளைநீ; வாயின்‌ 
எண்ணினும்‌ உளைந்‌'' ! 
என்று அதனை இராமனிடம்‌ கூறுகிருன்‌. 


மதனன்‌, வெறும்‌ அவயவப்‌ பிழம்பாகுய வடிவைக்‌ 
சுண்டு சதையை எழுதமாட்டாமல்‌ திகைத்தான்‌, இராமன்‌, 
- வடிவையும்‌ பண்பையும்‌ கண்டு இன்புற்றான்‌. அநுமனோ 
வடிவ வளத்தைக்‌ காணாமல்‌ பண்புருவப்‌ பொலிவைக்‌ 
-கண்டு வணங்கினான்‌. வடிவைக்‌ காணாவிட்டாலும்‌ பண்பு . 
- களால்‌ கண்டு கொள்ளலாம்‌ என்பதை அப்படிக்‌ காணும்‌ 
. அகக்‌ கண்ணைப்‌ பெற்ற அநுமன்‌ உணர்த்‌ இவிட்டான்‌, 


டசி ௬த்தர.. திருவடி தொழுத, 20, 


ஒ. வா. ஜகந்நாதன்‌ எழுதிய நூல்கள்‌ 
1. தமிழ்‌ நூல்‌ அறிமுகம்‌ ு ரூ. 9-00: 


தொல்காப்பியம்‌, பத்துப்‌. பாட்டு, எட்டுக்‌ 
தொகை, பதினெண்‌ &ழ்க்கணக்கு என்ற நூல்களைப்‌ 
. பற்றிய சுருக்கமான விளக்கம்‌. ஒரளவு அந்த நூல்‌ : 
களின்‌ திட்பநுட்பங்களை அறியக்‌ கண்ணாடி. போல 
உதவுவது. ப ப 
. விடையவன்‌ விடைகள்‌--பகுஇ.1 ரூ, 5-00:- 
3, விடையவன்‌ விடைகள்‌--பகு இ-2 ரூ, 5-00: 
இலக்கிய இலக்கணங்கள்‌, சமய நூல்கள்‌ ஆகிய . 
- வற்றிலும்‌ பழமொழி முதலியவற்றிலும்‌ எழும்‌ பல 
- ஐயங்களுக்குக்‌. தெளிவாகவும்‌ சுருக்கமாகவும்‌ 
அமைந்த விடைகள்‌ அடங்கிய தொகுதிகள்‌. 
இவற்றைப்‌ படித்தால்‌ பல துறைகளிலும்‌ சிறந்த 
அறிவைப்‌ பெறலாம்‌... எரி ப 


ம்‌ 


4, கி, வா. ஐ, வின்‌ சிலேடைகள்‌ | ரூ. 5..00:. 
-.... தஇலேடைமன்னராகிய௫, வா. ஐ. அவ்வப்போது 
சொன்ன சிலேடைகளைத்‌ தொகுத்து வெளியிட்‌ 
டூள்ள நூல்‌, படிக்கப்‌ படிக்க இன்பமும்‌ நகைச்‌ 
சுவையும்‌ தருவது, நஸ்‌ டு 
5. கன்னித்‌ தமிழ்‌ ப ள்‌ .... ரூ.7450" 
..... தமிழின்‌ வரலாற்றைப்‌ பற்றிய கட்டுரைகளும்‌ 
.. இலக்கியச்‌ சுவையை எடுத்துக்காட்டும்‌ கட்டுரை. 
களும்‌ அடங்கியவை. ட்‌ ப உ. 
 வாழ்வசசி ப ட... ரூ..2-50: 
- இலக்கயங்களிலுள்ள கருத்துக்களைச்‌ சுவைபட ப 
விரித்து விளக்கும்‌ கட்டுரைகளின்‌ தொகுதி, தமிழ்‌ 
ப நாகரிகத்தைக்‌ காட்டும்‌ கட்டுரைகள்‌ இவை. 
“7. முல்லை மணம்‌ . ப | ரூ.225 
..... இலக்கயெங்களில்‌ நுட்பமாக அமைந்த பல அரிய 
. கருத்துக்களைச்‌ சுவைபடச்‌ சொல்லும்‌ கட்டுரைகள்‌ 
அடங்கிய தொகுதி. தல ட ரி 
8. பேசாத பேச்சு ட ண்ட்‌ _ ரூ. 1-50 
...... தரப்பியம்‌, வாழ்க்கை, கலைகள்‌. தத்துவம்‌ ஆகிய 
- வற்றில்‌ பேசாத பேச்சுக்களாக உள்ள நிகழ்ச்சிகளை 
"எடுத்து விளக்கும்‌ கட்டுரைகளின்‌ தொகுதி, பேசும்‌ 


ட 


222... நூல்கள்‌ 


பேச்சிலும்‌ பேசாத பேச்சு எப்படிக்‌ கருத்தைத்‌ 
தெளிவிக்கிறது என்பதைத்‌ தெளிவாக எடுத்துக்‌ 
காட்டும்‌ கட்டுரைகள்‌, : ப ப 
9, திருமுருகாற்றுப்படை விளக்கம்‌ . ரூ. 15-00 
. இந்த நூலைப்‌ படித்துவிட்டால்‌ பிறகு 
திருமுருகாற்றுப்படையின்‌ பொருளை எளிதில்‌ 
தெரிந்துகொள்ளலாம்‌. திருமுருகாற்றுப்‌ படையில்‌ 
வரும்‌ சமயக்‌ கருத்துகளையும்‌ இலக்கிய மரபுகளையும்‌ 
விரிவாக விளக்கியமைத்த நூல்‌ இது, ...... 
“10. தமிழ்க்‌ காப்பியங்கள்‌ ரூ, 7-50 
தொல்காப்பியர்‌ . காலமுதல்‌ :.. காப்பியங்கள்‌ 
எப்படித்‌ தமிழில்‌ தோன்றி வளார்ந்தன என்ப. 
தையும்‌, காப்பிய இலக்கணங்கள்‌ நாளடைவில்‌ 
விரிந்து வளர்ந்ததையும்‌ எடுத்துக்‌ காட்டும்‌ 
. ஆராய்ச்சி நூல்‌. _ 
11, திருக்குறள்‌ விளக்கு ரூ. 0-75 
திருக்குறளின்‌ பெருமையை மேல்‌ நாட்டு 
அறிஞர்கள்‌ எவ்வாறு போற்றுகிறார்கள்‌, இருக்‌ 
குறளின்‌ கவிச்சுவை, திருக்குறளில்‌ வரும்‌ அரிய ' 
காட்சிகள்‌ இவற்றைக்‌ கதை போலத்‌ தொகுத்துக்‌ 
. காட்டும்‌ நூல்‌. | ப ப 
8௪. சங்கநூற்‌ காட்சிகள்‌ ்‌ ரூ. 30-00 
.... எட்டுத்தொகை நூல்களிலிருந்து தேர்ந்தெடுத்த 
பாடல்களை மையமாகக்‌ கொண்டு எழுதிய விளக்கக்‌ 
வட்ட அதுல்‌. கதை போலவும்‌ நாடகம்‌ போலவும்‌ 
அமைந்த ளக்கங்கள்‌. எட்டு . நூல்களும்‌ ஓஒ 
சதொகுதியாகக்‌ கிடைக்கும்‌, ... ல்‌ று ன இதே 
. தனித்தனியாகவும்‌ பெறலாம்‌. ப விகி ௫.4 
மனைவிளக்கு (நற்றிணை) ஜ்‌? ச வ வ 
குறிஞ்சித்‌ தேன்‌ (குறுந்தொகை) 
தாமரைப்‌ பொய்கை (ஐங்குறு நூறு) 
பிடியும்‌ களிறும்‌ (கலித்தொகை) . 
அறப்போர்‌ (புறநானூறு) 
... இன்பமலை (அகநானுரறு) 
புதுவெள்ளம்‌ (பதிற்றுப்‌ பத்து) 
தமிழ்‌ வையை (பரிபாடல்‌) 


